FURL Boole 


வெக்டர் கணிதமும் அதன் 

பயன்பாடுகளும் 


( பட்டப்படிப்புக்குரிய சிறப்புப்பாடம் ) 


திரு . ஆர் . மகாதேவன் 


கல்லூரி நூல் வெளியீட்டு இயக்குநரகம் 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


க . நூ . வெ . 


வரிசை எண் -233 


வெக்டர் கணிதமும் அதன் 

பயன்பாடுகளும் 


( சிறப்புப் பாடம் ) 


( பட்டப்படிப்புக்குரியது ) 


ஆசிரியர் 
திரு . ஆர் . மகாதேவன் 
கணிதப் பேராசிரியர் , 
மா நிலக் கல்லூரி , 
சென்னை . 


கல்லூரி நூல் வெளியீட்டு இயக்குநரகம் 

தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


First Edition --- July , 1970 


D.C.P. No. 233 


© Directorate of Collegiate Publications 


VECTOR ALGEBRA ( Major ) 
R. MAHADEVAN 


Net Price Rs , 2-00 
( No Discount) 


Printed by 


Jupiter Enterprises of Srinivasam Press , 
1 , Smith Lane, 
Madras- 2 . 


அணிந்துரை 
( திரு . இரா . நெடுஞ்செழியன் , தமிழகக் கல்வி சுகாதார அமைச்சர் ) 


என 


தமிழைக் கல்லூரிக் கல்வி மொழியாக ஆக்கிப் பத்து 
ஆண்டுகள் ஆகிவிட்டன . குறிப்பிட்ட சில கல்லூரிகளில் 
பி.ஏ. , 

, வகுப்பு மாணவர்கள் தங்கள் பாடங்கள் அனைத்தையும் 
தமிழிலேயே கற்றுவந்தனர் . 1968 ஆம் ஆண்டின் தொடக் 
கத்தில் புகுமுக வகுப்பிலும் ( P.U.C. ) , 1969 ஆம் ஆண்டி 
லிருந்து பட்டப்படிப்பு வகுப்புகளிலும் விஞ்ஞானப் பாடங் 
களையும் தமிழிலேயே கற்பிக்க ஏற்பாடு செய்துள்ளோம் . 
தமிழிலேயே கற்பிப்போம் முன்வந்துள்ள கல்லூரி 
ஆசிரியர்களின் ஊக்கம் , பிற பல துறைகளிலும் தொண்டு 
செய்வோர் இதற்கெனத் தந்த உழைப்பு , தங்கள் சிறப்புத் 
துறைகளில் நூல்கள் எழுதித் தர முன்வந்த நூலாசிரியர்கள் 
தொண்டுணர்ச்சி இவற்றின் 

காரணமாக இத் திட்டம் 
நம்மிடையே மகிழ்ச்சியும் மன நிறைவும் தரத்தக்க வகையில் 
நடைபெற்றுவருகிறது . இவ்வகையில் , கல்லூரிப் பேராசிரியர் 
கள் கலை , அறிவியல் பாடங்களை மாணவர்க்குத் தமிழிலேயே 
பயிற்றுவிப்பதற்குத் தேவையான பயிற்சியைப் பெறுவதற்கு 
மதுரைப் பல்கலைக் கழகம் ஆண்டுதோறும் எடுத்துவரும் 
பெருமுயற்சியைக் குறிப்பிட்டுச் சொல்லவேண்டும் . 

பல துறைகளில் பணிபுரியும் பேராசிரியர்கள் எத்தனையோ 
நெருக்கடிகளுக்கிடையே குறுகிய காலத்தில் அரிய முறையில் , 
நூல்கள் எழுதித் தந்துள்ளனர் . 
வரலாறு , அரசியல் , 

உளவியல் , பொருளாதாரம் , 
தத்துவம் , புவியியல் , கணிதம் , பௌதிகம் , வேதியியல் , 
உயிரியல் , வானியல் , புள்ளியியல் 

ஆகிய 

எல்லாத் 
துறைகளிலும் தனி நூல்கள் , மொழிபெயர்ப்பு நூல்கள் என்ற 

வகையிலும் தமிழ் நாட்டுப் பாடநூல் நிறுவனத்தின் 
கல்லூரி நூல் வெயீட்டு இயக்கு நரகம் நூல்களை வெளியிட்டு 
வருகிறது . 

இவற்றுள் ஒன்றான வெக்டர் கணிதமும் அதன் பயன் 
பாடுகளும் " என்ற ந் நூல் தமிழ் நாட்டுப் பாட நூல் 
நிறுவனம் - கல்லூரி நூல் வெளியீட்டு இயக்கு நரகத்தின் 

வெளியீடாகும் . இது வரை 268 நூல்கள் 
வெளிவந்துள்ளன . 

உழைப்பின் வாரா உறுதிகள் இல்லை ; ஆதலின் , உழைத்து 
வெற்றி காண்போம் . தமிழைப் பயிலும் மாணவர்கள் உலக 
மாணவர்களிடையே சிறந்த இடம் பெறவேண்டும் ; அதுவே 
தமிழன்னையின் குறிக்கோளுமாகும் . தமிழ் நாட்டுப் பல்கலைக் 
கழகங்களின் பலவகை உதவிகளுக்கும் ஒத்துழைப்புக்கும் 
நம் மனம் கலந்த நன்றி உரித்தாகுக . 

இரா . நெடுஞ்செழியன் 


233 ஆவது 


பொருளடக்கம் 


பக்கம் 


1. வெக்டர் கூட்டல் , கழித்தல் 


1 


2. வெக்டர் பெருக்கற் பலன்கள் 


குறிப்பு : வெக்டர் குறியீட்டை அச்சில் இருப்பதை 
எழுதும்போது கீழ்க்காணும் வகையில் எழுத வேண்டும் .. 

PQ PQ 


u 


u 


1 வெக்டர் கூட்டல் , கழித்தல் 


வெக்டர் விளக்கம் 


வேகம் ( Velocity ), விசை (force ) உந்தம் ( Momentum ) , 
திருப்பு திறன் ( Moment ) என்பன , திசையையும் , அளவையை 
யும் ஒருங்கே கொண்டன ஆகும் . மணிக்கு 5 மைல் வேகம் 
என்று கூறினால் மட்டும் போதாது . திட்டமாகக் கூற வேண்டு 
மானால் , திசையையும் குறிப்பிட வேண்டும் . * மணிக்கு 5 மைல் 
வேகம் கிழக்காக என்பதும் , ‘மணிக்கு 5 மைல் வேகம் வடக் 
காக என்பதும் , அளவில் ஒன்றாயினும் , திசையில் வேறாவதால் 
மாறுபட்ட வெவ்வேறு ‘ வேகங் களாகும் . இத்தகைய அளவை 
யும் திசையையும் ஒருங்கே கொண்ட அளவைக் கணக்கைக் 
கையாளப் புது எண் கருத்து தேவையாகிறது . இத்தேவையை 
வெக்டர் நிரப்புகிறது . இத்தகைய வெக்டர் என்பது என்ன ? 
அத்தகைய புது எண்ணைக் கொண்டு எவ்வாறு கணக்கிடுவது ? 


கணக்கிடும் விதிகள் யாவை ? என்பவற்றை இச்சிறு நூலில் 
விளக்குவோம் . 


குறியீடுகள் ( Notations ) 


1.1 வெக்டர் எண்ணைக் குறித்தல் : 

திசையுடன் கூடிய கோட்டுத் துண்டால் ( Directed segment 
of a line ) வெக்டர் எண் குறிக்கப்படுகிறது . A என்ற புள்ளி 
யிலிருந்து B எனும் புள்ளிவரை உள்ள கோட்டுத் துண்டை 
AB எனக் குறிப்போம் . இது AB வெக்டர் ஆகும் . இது ஓரெ 
ழுத்தாலும் குறிக்கப்படும் . எனக் குறிப்பது வழக்கம் . AB = u 
என்போம் . 


2 


வெக்டர் கணிதம் 


1.2 lu ) என்றால் வெக்டரின் அளவைக் குறிக்கும் . இங்கு 
AB யின் நீளம் , வெக்டரின் அளவு ( magnitude of the vector ) 
எனப்படும் . அதாவது AB = ju \ [ அளவு என 

வாசிக்க 
வும் ] ஆகவே வெக்டர் மூன்று இயல்புகளையுடையது . 


Rok. 


( i ) அளவு : AB யின் நீளம் அளவைத் தருகிறது . 
( ii ) திசை : கோட்டின் திசை வெக்டரின் திசையைத் தரு 

கிறது . 
( iii ) திசையின் போக்கு ( Sense of dirction ) 

A யிலிருந்து B எனும் புள்ளிவழி , திசையின் போக்காகும் .. 
B யிலிருந்து A எனும் புள்ளிவழி திசையின் எதிர் போக்காகும் 


1.8 பூச்சியம் வெக்டர் , அல்லது சுழிவெக்டர் ( Null vectro ) 
AA எனும் வெக்டர் , பூச்சியம் வெக்டர் அல்லது 

ழி 
வெக்டர் எனப்படும் . 


சு 


B 


ஓ 


படம் 1 


சம வெக்டர்கள் : ஒன்றுக்கொன்று ணையாகவும் சம 
நீளமுமுள்ள கோட்டுத் துண்டுகள் , சம வெக்டர்களாகும் . 
படம் ( 1 ) ல் AB , PQ எனும் இரு கோட்டுத் துண்டுகள் ( i ) ஒரே 
நீளமுள்ளவை ( ii ) இணையானவை , ( iii ) ஒரே போக்குடைய 
வை . ஆகவே வெக்டர் AB = வெக்டர் PQ மறுதலையாக வெக் 
டர் U = V வெக்டர் என்றால் இரண்டும் ஒரே நீளமும் இணை 
யாகவும் , ஒரே போக்குடைய கோட்டுத் துண்டுகளைத் தரும் . 


இதுவரை ‘ வெக்டர் எண் எனும் கருத்தை விளக்கினோம் . 
அதைக் குறிக்கும் வகையைக் கூறினோம் . பூச்சியம் வெக்டர் , 
சம வெக்டர் என்பதையும் தெளிவுறச் செய்தோம் . இனிமேல் 
வெக்டர் கணக்கில் முதற்படியாக வெக்டர் எண்களின் கூடு 


வெக்டர் கூட்டல் , கழித்தல் 


8 


தல் ; அதாவது வெக்டர் எண் கூட்டல் ( addition vectors ) என் 
றால் என்ன என்பதைக் கூறுவோம் . 


1.4 வெக்டர் கூட்டல் : சாதாரண எண்களின் கூடுதல் , 
அல்லது கூட்டுத் தொகை என்பதைப் பற்றி நாம் அறிவோம் . 
எடுத்துக் காட்டாக 2 + 3 = 5 என்று சொல்கிறோம் . அதாவது 
2 உருப்படி கொண்ட தொகுதியும் , மூன்று உருப்படி கொண்ட 
தொகுதியும் , எண்ணிக்கையில் 5 உருப்படி கொண்ட தொகுதி 
யைத் தருகிறது என்பதாம் அதாவது . + என விளக்கலாம் . 
2,3 என்ற இரு எண்களின் சேர்க்கைக்குப் பதிலாக 5 என்ற 
ஒரு எண்ணைப் பயன் படுத்தலாம் . இவ்வாறு சாதாரண எண் 
களுக்குக் கூட்டல் வாய்ப்பாடு நிறுவப்படுகிறது . 


இதே போல இரண்டு வெக்டர்கள் U , V என்பவற்றைக் 

கூறு 
கூட்ட ஒரு புது வெக்டர் வரும் இது எவ்வாறு எனக் 
வோம் . 


1.V 


U என்பதைக் குறிக்க AB 
வரையவும் . V என்பதைக் 
குறிக்க BC வரையவும் . A , C 
ஐச் சேர்க்கவும் . 
இவற்றின் கூடுதல் AC 
ஆகும் . இதுவே வெக்டர் 
கூடுதலின் வரையறை 
( Definition ) ஆகும் . 


A 


படம் 2 


அதாவது 


AB + BC = AC 


து வெக்டர் கூட்டல் வாய்ப்பாடு எனலாம் . 
இது போலவே PQ + QR = PR LM + MN = LNXY + Y7 = XZ 
என வரும் . இதை நன்கு நினைவில் இருத்தவும் . 


இந்த வரையறையின் விளைவுகள் ! 


( i ) u = AB , v = BC : u + v = AB + BC = AC 

ஆனால் AC < AB + BC 
. | u + v < ! ul + Iv ! 


4 


வெக்டர் கணிதம் 


1.5 வெக்டர் கூடுதல் ‘ மாற்று விதிக்கு ( Commutative law ) 

அடங்கியது . 


அதாவது u + v = y + u 


D 


8 


AA 


படம் 3 


AB = u ஆகுக 
BC = v ஆகுக 
: u + v = AB + BC = AC 

BC , AB க்கு இணையாக AD , DC 
வரைக . அப்போது ADCB ஒரு இணைகரம் 
. AD = BC = V 

DC = AB = u 


.. 


v + u = AD + DC = AC ( கூட்டலின் வரையறைப்படி ) 


: u + v = y + u 


குறிப்பு : சாதாரண எண்களுக்கு இவ்விதி பொருந்தும் 
என்பதை நாம் அறிவோம் . அதாவது a + b = b + a . வெக்டர் 
எண்களுக்கும் இவ்விதி என நிறுவினாலன்றி , பொருந்தும் எனக் 
கொள்ளலாகாது . 


1.6 வெக்டர் கூடுதல் ‘ சேர்தல் 

டது ( obeys associative law ) . 


விதிக்கும் 


கட்டுப்பட் 


என்கி 


[ சாதாரண எண்கள் , 

எண்கள் , 2 , 3 , 4 என்பவற்றைக் கூட்டும் 
போது 2 + 3 = 5 , பிறகு 5 + 4 = 9 ஆகவே ( 2 + 3 ) + 4 = 9 
றோம் . மூன்று எண்களை இரண்டிரண்டாக எந்த வகையில் 
எடுத்துக்கொண்டாலும் கூடுதல் ஒன்றே . அதாவது 2+ ( 3 + 4 ) 
= 9 எந்த முறையில் சேர்த்தாலும் ஒரே கூடுதல் வருகிறது 
என்பதை , எண்கள் சேர்தல் விதிக்குக் கட்டுப்பட்டவை என் 


வெக்டர் கூட்டல் , கழித்தல் 


5 


கிறோம் . வெக்டர் எண்களுக்கும் இவ்விதி பொருந்தும் என 
இங்கு நிறுவுவோம் . ] 


६ 


த 


B 


படம் 4 


நிரூபணம் : 


AB = u ஆகுக 
BC = v ஆகுக 
CD = W ஆகுக 
u + y = AB + BC = AC 
( u + v ) + w = AC + CD = AD 
v + w = BC + CD = BD 
+ u + tv + w ) = AB + BD = AD 
.. ( u + v ) + w = 1 + ( y + w ) 


குறிப்பு 1 : ஆகவே , வெக்டர் எண்கள் மாற்று விதி 
சேர்தல் விதி இவற்றிற்கு அடங்குவதால் , இரண்டிற்கு மேற் 
பட்ட எண்களின் கூடு தலை , அதாவது U , V , W என்ற எண் 
களின் கூடு தலை , u + v + w + .... என எழுதலாம் . 


குறிப்பு 2 ! இதனால் வெக்டர் எண்களின் கூட்டல் 
கிரியை , சாதாரண எண்களின் கூட்டல் கிரியை ப்போலவே 
ஆகும் எனவும் அறிறோம் . 


குறிப்பு 3 : பல வெக்டர்களின் கூடுதலைப் படம் வரைந்து 
காண AB , BC , CD • • LM , எனத் தொடர்ந்து கோட்டுத் 
துண்டுகளை வரைக . 

அப்போது AB + BC + CD ... + LM = AM ஆகும் . 


6 


வெக்டர் கணிதம் 


1.7 வெக்டர் கழித்தல் 


இரண்டு வெக்டர்களின் கூடுதல் 0 ஆக இருக்க வேண்டு 
மெனில் , அவைகளின் 


( i ) அளவுகள் சமமாகவும் 
( ii ) திசைகள் எதிரெதிராகவும் இருக்க வேண்டும் . 

அதாவது AB + BA = AA = 0 


ஆகவே AB ஐ | எனக் குறித்தால் BA ஐ- u எனக் குறிக் 
கிறோம் . அதாவது u + { -- u ) = 0 


குறிப்பு 1 : ஒரு வெக்டரின் எதிர் வெக்டர் என்பது 
அதன் அளவையும் , எதிர்த்திசையையும் கொண்ட வெக்ட 
ராகும் . 


குறிப்பு 2 : u - V என்பதை u + ( - v ) எனலாம் . 


குறிப்பு 3 : a + b = c என்றால் 


இரு புறமும் -b ஐச் சேர்க்க 


a + b + ( -b ) = c + ( -- b ) 
ஆனால் b + ( - b ) = 0 c + { - b ) = c - b 


ஃ . a = c - b 


ஆகவே a + b = c 


என்றால் a = c - b என வருகிறது . 


[ சாதாரண அல்ஜீப்ராவில் வருவது போலவே இங்கும் 
வருகிறது என்பது கவனத்திற்குரியது ) 


குறிப்பு 4 : 


ABCD என்ற இணைகரத்தில் 


AB = u BC = V ஆகுக . 


* .DC = u AD = v ஆகும் . 


AB + BD = AD 


BDSAD - AB 


B 


A 


படம் 5 


. BD = v - u 


வெக்டர் கூட்டல் , கழித்தல் 


7 


AC = v + u என ஏற்கனவே கூறியுள்ளோம் . ஆகவே ஒரு 
இணை கரத்தின் அடுத்தடுத்த இரு பக்கங்கள் இரு வெக்டர் 
களைக் குறித்தால் அதன் மூலைக் கோடுகளில் ஒன்று அவற்றின் 
கூடுதலையும் , மற்றது அவற்றின் வித்தியாசத்தையும் குறிக் 


கின்றன . 


குறிப்பு 5 : மேற்கூறிய இரண்டு வெக்டர்கள் u , V அளவில் 
சமமாக இருந்தால் , அதாவது lu | = | v | ஆனால் AB = BC 
ஆகும் . அப்போது இணைகரம் சாய்சதுரமாகும் . சாய்சதுரத் 
தில் மூலைக்கோடுகள் ஒன்றுக்கொன்று குத்தானவை 
நாம் அறிவோம் . ஆகவே கீழ்வரும் உண்மை தெளிவாகிறது . 
இரு வெக்டர்கள் அளவில் சமமானால் , அவற்றின் கூடுதலும் , 
வித்தியாசமும் ஒன்றுக்கொன்று குத்தானவை . 


என 


மறுதலையாக இரண்டு வெக்டர்களின் கூடுதலும் , வித்தியா 
சமும் குத்தானால் அவை அளவில் சமமாகும் . 


1.8 பெருக்கல் 
திசையிலா எண்ணால் (Scalar ) வெக்டரைப் பெருக்கும் முறை 
யைக் கூறுவோம் . 

u + u = 2u என்பதை அறிகிறோம் . 
( -u } + ( - u ) = -21 எனவும் ஆகிறது . 
இதைப் பொது விதியாகக் கூறுவோம் . 


1 என்ற திசையிலா எண்ணால் , u எனும் வெக்டரைப் 
பெருக்க வருவது u எனும் வெக்டர் ஆகும் . இதன் பொருள் 
( அதாவது Lu என்பதன் பொருள் ) 

( i ) du எனும் வெக்டர் , ப எனும் வெக்டரின் திசையையே 
டையது . 

( ii ) அளவில் du , u எனும் வெக்டரின் அளவைப்போல் 
4 மடங்கு உள்ளது . 

( iii ) * L என்பது எதிரெண்ணானால் ( negative ) du இன் 
திசைப் போக்கு , பன் திசைப் 

பன் திசைப் போக்குக்கு எதிராகும் . 


குறிப்பு 1 
( i ) b = aa என்றால் 
வெக்டர் யும் , வெக்டர் யும் இணை எனப் பொருளாம் . 
( ii ) AB = A BC என்றால் 


8 


வெக்டர் கணிதம் 


AB , BC என்பவை ஒரே கோடாகும் . 
அதாவது A , B , C என்பவை ஒரு கோடமைப்புள்ளிகளாகும் . 

AB 
அன்றியும் A எனவுமாகும் . 

BC 


--au 


குறிப்பு 2 : ( i ) ( - ) u = a 

= a ( -u )) 
(ii) ( - ) ( -u ) = Lu 
(iii ) ( Bu ) = dßu 
( iv ) ( + B ] u Ju + Gu 


குறிப்பு 3 : ( i ) நீளத்தில் ஒரு அலகு மட்டும் ( one unit in 
length ) உள்ள வெக்டர் வெக்டர் அலகு ( unit vector ) எனப் 
படும் . e என்பது ஒரு வெக்டர் அலகானால் , அதே திசையை 
யும் , அதே போல் a மடங்கு நீளமும் உள்ள 

ங்கு நீளமும் உள்ள வெக்டர் ae 
ஆகும் . 


( ii ) a என்ற வெக்டரின் திசையில் உள்ள வெக்டர் அலகை 
என்று குறிப்பது வழக்கம் . Ta \ = 4 ஆனால் ( அதாவது 
a என்ற வெக்டரின் நீளம் ! ஆனால் a = 12 ஆகும் . ] 

இவ்வாறு a என்ற வெக்டரில் ஒருங்கே அடங்கியுள்ள 
அளவையும் திசையையும் வெளிப்படையாக எடுத்துக்காட்ட 
இக்குறியீடு துணை புரிகிறது . 


திசையிலியால் வெக்டர் கூடுதலைப் பெருக்கல் , பரவு 
விதிக்கு அடங்கியது என நிறுவ : 


1.9 அதாவது m ( a + b ) 

= ma + mb என நிறுவ : 

B 


A 


படம் 6 


OA = 3 AB = b ஆகுக . 


வெக்டர் கூட்டல் , கழித்தல் 


8 . 


m ; 


m 


OA எனும் கோட்டில் OA = mOA எனும்படிக் கொள்க . 
A வழி AB க்கு இணை கோடு , OB யை B இல் சந்திக்கட்டும் . 
நிரூபணம் : OA = a OA = m.OA 

OA இன் திசையும் OA வின் திசையாகும் . 

..OA = mOA = ma ( i ) 
AOA B ||| AOAB ஆனதால் , 
A B OA 

OB OA 
AB OAL 

OB OA 
MAB 

OB mOB 
அன்றியும் A B || AB 
ஃ . AB / 

m AB 

mb 
இப்போது OB = OA + A B 

ma tmb 
ஆனால் OB = MOB 

m ( OA + AB ) m ( a + b ) 
... m ( a + b ) 

ma + mb 


A B = 


- 


m என்பது 


எதிரெண்ணானாலும் இவ்விதி 


குறிப்பு : 
பொருந்தும் , 


A 


RO . 


படம் 6 ( a ) பார்க்கவும் . 
ஆகவே , கூட்டல் , கழித்தல் 
திசையிலா எண் பெருக்கல் 

வை யாவும் ,, ஏற்கனவே 
அறிந்துள்ள சாதாரண 
அல்ஜீப்ராவில் உள்ள விதி 
களுக்கு அடங்கியவை என் 
பதைக் காண்கிறோம் . 


கூட 


படம் 6 ( a ) 


1.10 புள்ளியின் , நிலைவெக்டர் ( Position vector of a point )) 

P என்பது ஏதேனும் வெளியில் ( in the space) ஒரு புள்ளி 
யாகுக , 0 எனும் ஒரு புள்ளியை மூலப்புள்ளியாகக் ( origin ) 
கொள்வோம் . அப்போது யின் நிலையை , OP எனும் வெக்ட 
ரால் திட்டமாகக் கூற முடியும் , ஒவ்வொரு புள்ளிக்குமென திட் 
டமாக ஒரு நிலை வெக்டரே உள்ளது . மூலப்புள்ளியை ( origin ) 
மாற்றினால் புள்ளியின் நிலை வெக்டரும் மாறும் . 


10 


வெக்டர் கணிதம் 


குறிப்பு : A , B என்பவை இரு புள்ளிகளாகுக . 0 என்பதை 
மூலப்புள்ளியாகக் கொண்டால் , 


6 


படம் 7 


A யின் நிலைவெக்டர் OA = a ஆகும் . 
B யின் நிலை வெக்டர்OB = b ஆகும் . 
ஆனால் AB = A0 + OB = OB + ( -0A ) = b - a 

தளத்தில் உள்ள புள்ளியின் நிலையை ( x , y ) எனும் இரு 
குத்துக் கூறுகளால் கூறும் வகையை , இயல் முறை வரை 
கணிதத்தில் படித்திருப்பீர்கள் . இங்கு புள்ளியின் நிலையை 
வெக்டர் எண்ணால் சொல்கிறோம் . இதை புள்ளியின் வெக்டர் 
கூறு ( Vector Coordinate ) எனினும் பொருந்தும் . 


1.11 ஒருகோடமையும் மூன்று புள்ளிகள் 

A B என்ற புள்ளிகளைச் சேர்க்கும் கோட்டுத் துண்டில் G 
ஒரு புள்ளியாகுக . AC : CB = 1 : 1 ஆகுக . 0 எனும் புள்ளியை 
மூலப் புள்ளியாகக் கொள்ள A யின் நிலைவெக்டர் OA = a ஆகுக . 

B யின் நிலை வெக்டர் OB = b ஆகுக . 
C யின் நிலை வெக்டர் OC = c ஆகுக . 


படம் 8 


வெக்டர் கூட்டல் , கழித்தல் 


11 


AC = ACB ஃ 0 C -OA = X ( OB - OC) 
... ( c - a ) = A ( b - c ) 
( 1 + A ) c = a + Ab 

a + Ab 

என வருகிறது . 

1+ ) 
a , b என்ற நிலை வெக்டர்களையுடைய புள்ளிகளைச் சேர்க் 
கும் கோட்டுத் துண்டை A : 1 என்ற விகிதத்தில் பிரிக்கும் 
புள்ளியின் நிலைவெக்டர் C எனின் , 

a + Ab 
1 + A 


குறிப்பு 1 : A 


B என்றால் , c = 


aa + Bb 
a + B 

ஆகும் ,. 


குறிப்பு 2 : C , AB யின் நடுப்புள்ளியானால் , c = } ( a + b ) 


ஆகும் . 


1.12 மூன்று புள்ளிகள் ஒரு கோடமைய விதி 

A , B , C என்ற புள்ளிகளின் நிலை வெக்டர்கள் a , b , c 
ஆகுக . 

aa + Bb + yc 

a + B + Y = 0 எனும்படி மூன்று எண்கள் 4 , B , y இருந் 
தால் மூன்று புள்ளிகளும் ஒரு கோடமைவனவாகும் . 


= 0 


நிரூபணம் : A , B , C ஒரு கோடமைந்தால் , C , A B , ஐ 
B 

எனும் விகிதத்தில் பிரிக்கட்டும் . 
L 

Ja + Bb 
அப்போது c = 

dtß 
+ B = - y என்றால் a + Bb + yc = 0 

4 + B + Y = 0 
என வருகிறது . ஆகவே மூன்று புள்ளிகள் ஒரு கோடமைந் 
தால் , கூறிய விதி பொருந்துகிறது , 

மறுதலையாக , விதி பொருந்தினால் 
da + Bb = -yc ஆனால் -Y == + B 

La + Bb 
L + ß 

+ B 
ஃ C எனும் புள்ளி A B யில் அமைகிறது . 


ஃ . c = 


12 


வெக்டர் கணிதம் 


வெக்டர் பயன்படும் சில கணக்குகள் 


I. வரை கணிதம் 
1. ஒரு முக்கோணத்தின் குத்துயரக் கோடுகள் ஒரு 


புள்ளி வழிக் கோடுகளாகும் . 

A , B , C என்ற முக்கோணத்தில் சுற்று வட்ட மையம் S 
ஆகுக . .. 

SA = SB = SC 
S ஐ மூலப்புள்ளியாகக் கொண்டு , A , B , C யின் நிலைவெக் 
டர்கள் a , b , c ஆகுக . 

ஃ SA = a ; SB = b ; SC = c 

a + b + c என்ற நிலைவெக்டரையுடைய ) எனும் புள்ளி 
யைக் கொள்க . : SO 

SO = a + b + c 
4. AO = SO - SA = a + b + c - a = b + c 
CB = SB- SC = b - c 

SB SC 
ஆனதால் | b | = | cl .b + c யும் - யும் ஒன்றுக் கொன்று 
குத்தாகும் . [ 1-7 குறிப்பு 5 ஐப் பார்க்கவும் . ) 

: , AO I CB ஆகும் .. 
இதே போல் BO I AC 

CO IBA 


( i ) குத்துயரக் கோடு 
கள் ஒரு புள்ளியில் சந்திக் 
கின்றன . இந்தப் புள்ளியை 
குத்து சந்தி எனக் கூறு 
வோம் . 


6 


( ii ) S ஐ மூலப் புள்ளியாகக் 
கொள்ள , குத்துச் சந்தியின் 
நிலை வெக்டர் a + b + c 
ஆகிறது . 


படம் 9 


கணக்கு 2 : ( i ) ஒரு முக்கோணத்தின் மையக் கோடு 
கள் ஒரு புள்ளியில் சந்திக்கின்றன . 


வெக்டர் கூட்டல் , கழித்தல் 


13 


( ii ) அப்புள்ளி ஒவ்வொரு மையக் கோட்டினது , 
( பக்கத்தை அடுத்த ) முச்சமக் கூறிடும் புள்ளியாகும் . 


A B C என்பது முக்கோ 
ணமாகுக . 

BC யின் நடுப் 
புள்ளி D ஆகுக . ஏதேனும் 
ஒரு புள்ளியை ( X ஐ ] மூலப் 
புள்ளியாகக் 

கொள்ளவும் . 
A , B , C இவற்றின் நிலைவெக் 
டர்கள் a , b , c ஆகுக . 


e 


B 


D 


படம் 10 


அப்போது BD : DC = 1 : 1 ஆவதால் D யின் நிலைவெக்டர் 
d = 3 ( b + c ) 


A D என்ற மையக் கோட்டில் AG : GD = 2 : 1 எனும்படி 
G எனும் புள்ளியைக் கொள்க . G இன் நிலைவெக்டர் g என்றால் , 

a + b + c 
8 
1 + 2 

3 


a + 2d 


இதே போல , B , C வழிச் செல்லும் மையக் கோட்டில் 
பக்கத்தை அடுத்த முச்சமக் கூறிடும் புள்ளிகளின் நிலைவெக் 

b + c + a c + a + b 
டர் , 

என முறையே வரும் . இம் மூன்றும் 
3 
ஒன்றே ஆதலின் ( i ) மூன்று மையக் கோடுகளும் ஒரு புள் 
ளியில் சந்திக்கின்றன என வருகிறது . 

( ii ) அன்றியும் அந்தப் புள்ளி , மையக் கோட்டை முச் 
சமக் கூ றிடும் புள்ளி எனவும் அறிகிறோம் . 


குறிப்பு 1 : அதன் நிலைவெக்டர் 


a + b + c 

8 


எனவும் 


காண்கிறோம் . 


குறிப்பு 2 : இந்தப் புள்ளி G , மையக் கோட்டுச் சந்தி 
( Centroid ) எனப்படும் . 


14 


வெக்டர் கணிதம் 


கணக்கு 3 : ஒரு முக்கோணத்தின் ( i ) சுற்று வட்ட 
மையம் ( S , ) மையக்கோட்டுச் சந்தி G , குத்து மையம் ( 0 ) 
என்பவை ஒரு கோட்டமைவன . ( ii ) அன்றியும் SG : GO = 1 : 2 


ஆகும் . 


ABC என்பது முக்கோணமாகுக . சுற்று வட்டமையம் 
S ஐ மூலப் புள்ளியாகக் கொள்ள , A , B , C யின் நிலைவெக்டர்கள் 
முறையே a , b , c ஆகுக . ஃ குத்து மையம் O வின் நிலைவெக் 
டர் SO = a + b + c (கணக்கு 1 ஐக்காண்க ) மையக் கோட்டுச் 
சந்தி G யின் நிலைவெக்டர் 


SG 


a + b + c 

3 


( கணக்கு 2 ஐக் காண்க . ) 


:: SO 3SG 
* .S , O , G என்பவை ஒ ரு 
கோடமைவன 

( பக்கம் 7 ; 
குறிப்பு ii பார்க்கவும் ) 
SO 

3 
SG 1 


1 


} 


SG : GO = 1 : 2 


C 


படம் 11 


கணக்கு 4 : A , B , C என்ற முக்கோணத்தில் BC யின் நடுப் 
புள்ளி D ஆகவும் S , 0 என்பவை முறையே சுற்று வட்ட 
மையம் , குத்து மையமும் ஆனால் , 

AO = 2 SD 
S ஐ மூலப் புள்ளியாகக் கொண்டு , A , B , C யின் நிலை வெக் 
டர்கள் a , b , c ஆகுக . 

b + c 
SD = D யின் நிலை வெக்டர் = 

2 
0 வின் நிலை வெக்டர் a + b + c 
AO = SO -- SA 

SO - SA = a + b + c - a = b + c 
+ AO = 2 SD 
.. நீளத்தில் A0 = 2SD ( AO ) || SD என்பது தெரிந்ததே .) 


வெக்டர் கூட்டல் , கழித்தல் 


15 


பயிற்சி 1 
1 . ABCD என்ற இணைகரத்தில் AB = u , BC = V என்றால் 
CD , DA , DB , CA எந்த வெக்டர்களைக் குறிக்கின்றன ? 


2. ஒரு அறு கோணத்தின் அடுத்தடுத்த இரண்டு பக்கங் 
* கள் a , b எனும் 

b எனும் வெக்டர்களைக் குறித்தால் , மற்ற பக்கங்களை 
முறையே கொள்ள வரும் வெக்டர்கள் யாவை ? 

8 . ஏதேனும் ஒரு வெக்டர் a வரைக . அதிலிருந்து 


a , 


a 


2a 


எனும் வெக்டர்கள் வரைக . 


2 


4. a , b எனும் ஏதேனும் இரு வெக்டர்களைக் கொள்க . 
அவற்றிலிருந்து a - b வெக்டர் காண்க . 

5 . படம் வரைந்து (a + b ) + ( c + d ) [ ( a + b ) + c ] + d 
என நிறுவுக . 
6. ABCDEF என்பது 

ஒரு ஒழுங்கு அறுகோணம் . 
சமவெக்டர்களைக் குறிக்கும் பக்கங்களை எழுதுக . AB = u 
BC 

என்றால் AC , AD , AE குறிக்கும் வெக்டர்களைக் 
காண்க . 
7. முக்கோணம் ABC யின் 

சுற்று வட்டமையம் S. 
குத் துமையம் 0 என்றால் OA + OB + OC 

= 

20S என 
நிறுவுக . 

8. முக்கோணம் ABC யின் பக்கங்கள் BC , CA , AB . 
இவற்றின் நடுப்புள்ளிகள் 1 ) , E , F ஆகும் . () ஏதேனும் ஒரு 
புள்ளியானால் OA , OB , OC இவற்றின் கூடுதலும் OD , OE , 
OF இவற்றின் கூடுதலும் சமமெனக் காட்டு . 

9. A , 13 , C , I ) என்ற நான்கு புள்ளிகளின் நிலைவெக்டர் 
கள்u , V , 2u + 3V , u - 2v என்றால் AC , DB , BC , CA 
எனும் வெக்டர்களை u , v வெக்டர்களில் கூறவும் . 

10 . ARCIDE என்பது ஒ ரு ஐங்கோணம் . முனைகளின் 
நிலை வெக்டர்கள் a , b , c . d , e . BC , CD , DE இவற்றின் 
நடுப்புள்ளிகள் Q , R , S என்றால் AQ + AR + AS இன் மதிப்பை 
நிலை வெக்டர்களின் சேர்க்கையாகக் கூறுக . 

11. a , b , 3a --2b , என்பவற்றை நிலை வெக்டர்களாக 
வுடைய மூன்று புள்ளிகள் P , Q. R ஒரு கோடமைவன என 
நிறுவுக , PQ : QR என்ற விகிதத்தின் மதிப்பு என்ன ? 

12. 2a + 36 , 4b -32 , 3b - 8a என்ற நிலைவெக்டர்கள் 
தரும் புள்ளிகள் ஒரு கோடமைவன என நிறுவுக . 


16 


வெக்டர் கணிதம் 


11. நிலையியல் கணிதத்தில் வெக்டர் பயன்படும் வகை 

விசை என்பதும் ஒரு வெக்டராகும் . ஆகவே விசைகளைப் 
பற்றிய கணக்குகளில் வெக்டர் கணிதத்தைப் பயன் படுத்தும் 
முறையை ஒரு சில உதாரணங்களால் விளக்குவோம் . 

கணக்கு 1 : ABCD என்பது ஒரு நாற்கரம் . CA , 
CB , DA , DB , என்பனவற்றால் தரப்படும் விசைகள் ஒரு புள்ளி 
யில் தாக்குகின்றன . E , F எனும் புள்ளிகள் AB , CD இவற்றின் 
நடுப்புள்ளிகளானால் , விசைகளின் கூடுதல் 4 FE 

தரும் ஒரு 
விசை என நிறுவுக . 


நிரூபணம் : 


ஏதேனும் ஒரு புள்ளி 
0 வை மூலப் புள்ளியாகக் 
கொள்வோம் . A , B , C , D 
C இவற்றின் நிலைவெக்டர்கள் 
a , b , c , d ஆகுக . 

ctd 
..OE = 
2 

2 


a + b 

; OF = 


படம் 12 


11 


அப்போது 
முதல் விசை F CAL 
2 வது விசை F , CB b - c 
3 வது விசை F , DA 

a - d 
4 வது விசை F , 

= DB b - d 
இவற்றின் கூடுதல் = ( 23 + 2b ) ( 2c + 2d ) 

( a + b ) ( c + d ) 

2 
4 [ OE - OF ] 


..4 விசைகளின் கூடுதல் = 4 FE 


கணக்கு 2 : ABCD . ABCD என்பன இரு இணைகரங்கள் . 
AA , B B , CC , D D என்பவை தரும் 4 விசைகள் ஒரு 
புள்ளியில் தாக்கினால் , புள்ளி நிலைபெற்று நிற்கும் என நிறுவுக 


வெக்டர் கூட்டல் , கழித்தல் 


17 


புள்ளி நிலை பெற்று நிற்க விசைகளின் கூடுதல் 0 ( பூச்சிய 
விசை ) ஆகும் . ஏதேனும் புள்ளி 0 விற்கு A , B , C , D , A B 
CD என்ற புள்ளிகளின் நிலைவெக்டர்கள் a , b , c , d , a b c d 
ஆகுக . 
ABCD இணைகரமானதால் AB = DCb- a = c - d 

AD BC d - a = c - b 
இதே போல் - a = c - d ; d - a 

c - d ; d - a = c - b 
விசைகள் F , AA a 

F , B B b - b 
F. CC 

D D d - d 
ஃ விசைகளின் கூடுதல் ( b - a ) ( c - d ) 

( d - a ) + ( c - b ) 
O 


a 


S. 


[ படத்தின் தேவையின் றியே நிரூபணம் எழுத முடியும் 
என்பது இங்கு தெளிவாகிறது ] 


. 


கணக்கு 3 : ஒரு ஐங்கோணத்தின் முனைகளினின்றும் 
அம்முனை வழிச் செல்லாத மற்ற பக்கங்களின் நடுப்புள்ளிக 
ளுக்கு கோடுகள் வரையப் படுகின்றன . இவ்வாறு அமையும் 15 
கோடுகள் தரும் விசைகளின் கூடுதல் பூச்சியம் என நிறுவுக . 


T 


B 


தி 


A வழி 


- 


A B C D E என்பது 
ஒரு ஐங்கோணம் . P , Q , R 
S , T பக்கங்களின் 

நடுப் 
புள்ளிகள் . 
AQ , AR , AS , என்பன , 

உள் ள மூன்று 
கோடுகள் . இது 

போன்ற 
மற்ற முனைகள் வழி இன் 
னும் 12 கோடுகள் 

இவை தரும் விசை 
களின் 

கூடுதல் பூச்சியம் 
என நிறுவ . 

படம் 13 
ஏதேனும் ஒரு புள்ளி வை மூலப்புள்ளியாகப் கொள்ள 
A , B , C , D , E என்ற முனைகளின் நிலை வெக்டர்கள் a , b , c , 


உள் 


ளன . 


R 


d , e , ஆகுக . 


18 


வெக்டர் கணிதம் 


11 


1 


} 


பக்கங்களின் நடுப்புள்ளிகளின் வெக்டர்கள் , 
a + b b + c c + d dte e + a 
2 2 2 2 2 
b + c 

b + c - 2a 
. விசை AQ 

a 
2 

2 
c + d - 2a 
விசை AR 

2 

d + e -- 2a 
விசை AS 

2 
A வழி விசைகளின் கூடுதல் } ( b + 2c + 2d + e - 6a ) 
B வழி விசைகளின் கூடுதல் ( c + 2d + 2e- + a - 6b ) 
C வழி விசைகளின் கூடுதல் * { d + 2e + 2a - l - b - 6c ) 
D வழி விசைகளின் கூடுதல் } ( e + 2a + 2b + c -6d ) 
E வழி விசைகளின் கூடுதல் } ( a + 2b + 2c + d - 6e ) 
விசைகளின் கூடுதல் 

O 
( A வழி விசைகளின் கூடுதலில் , வெக்டர்களின் குண கங்க 
ளது கூடுதல் 0 எனக் காண்க . இதிலிருந்தே மொத்தக் 
கூடுதல் 0 என முடிவு கட்டலாம் . ) 


. 


. 


பயிற்சி 2 
1. ABCDE என்பது 

ஒரு ஐங்கோணம் என்றால் AB , 
8 BC , 2 CA , CD , DE , 2EB இவை தரும் விசைகளின் கூடுதல் 
பூச்சியம் என நிறுவுக . 

2. ABC என்ற முக்கோணத்தில் BC , CA, AB என்ற பக்கங் 
களின் நடுப்புள்ளிகள் P , Q , R என்றால் , AP , BQ , CR தரும் 
விசைகளின் கூடுதல் பூச்சியம் எனக் காண்க . 

3. மேற்கணக்கில் , A P , ? BQ , I CR தரும் விசை களின் 
கூடுதல் - AC எனக் காண்க 

( B.Sc.Sept 61 ) 
4. 0 என்ற புள்ளி வழி இரு விசைகள் P , Q தாக்குகின் 
றன . அவற்றின் கூடுதல் R எனும் விசையாம் . இவை அமையும் 
கோடுகளை ஒரு குறுக்கு வெட்டி A , B , C யில் வெட்டினால் , 
P Qe R 

+ 
OA 

என நிறுவுக . 
OB OC 
5. ABCD என்பது ஒரு 

நாற்கரம் . AB , 2 BC , 2 CD 
DA , DB இவை தரும் விசைகளின் கூடுதல் என்ன ? 

6. ABCD என்ற நாற்கரத்தில் AB , AD , BC , DC 
தரும் விசைகளின் கூடுதல் 2 AC தரும் விசை எனக் காட்டு . 


வெக்டர் கூட்டல் , கழித்தல் 


19 


1.13 வெக்டரின் பிரிவுகள் 


( Components of a Vector ) 


B 


AB என்பது ஒரு வெக் 
டராகுக . 

AB = AP + PB 
எனக் கூறலாம் . அதாவது 
AB எனும் ஒரு வெக்டரை 
AP , PB எனும் இரண்டு 
வெக்டர்களின் கூடுதலா 
கக் கூறலாம் . அப்போது 
AP , PB எனும் வெக்டர் A 
கள் , AB எனும் வெக்டரின் 
பிரிவுகள் ( Components ) 
எனப்படும் . 


படம் 14 


AB = AQ + QB எனவும் ஆகலாம் . ஆகவே AB ஐ 
இரண்டு வெக்டர்களின் கூடுதலாகப் பல வகைகளில் கூறலாம் . 
எனத் தெரிகிறது . ( ஏனெனில் A B என்ற அடிப்பக்கத்தை 
டைய பல முக்கோணங்கள் வரையலாமல்லவா ? ) 


B 


1.14 ஒரு வெக்டரை , அதனுடன் ஒரே சமதளத்தில் 
அமையும் இரு வெக்டர்களின் ஒருபடிச் சேர்க்கையாக , ஒரே 
வகையில் மட்டும் கூற முடியும் . 

r = AB ஆகுக . 
a , b எனும் வெக்டர்களின் 
ஒருபடிச் சேர்க்கையாக ( Li 
near Combination ) r எனும் 
வெக்டரைக் கூற : 
A வழி வெக்டர் a க்கு இணை 
யாக AP 

எனும் கோடு 

வரைக . B வழிக்குஇணை 
o a 

யாக BP எனும் 

கோடு 
படம் 15 

வரைக . அவை P யில் சந் 

திக்கட்டும் . அப்போது AP 
எனும் வெக்டர் , a யின் ஒரு குறிப்பிட்ட மடங்காகும் . 


t 


9 


pß 


P 


AP = aa இதே போல PB = Bb 


ஃ r = aa + Bb ; இங்கு ஒரு படிச் சேர்க்கையாகக் கூற முடியும் 
என்று காட்டினோம் . ஒரே வகையில் மட்டுமே ( uniquely ) 
என்பதையும் காட்டுவோம் . 


20 


வெக்டர் கணிதம் 


r , a , b , என்பவை சமதளவெக்டர்கள் . A , B வழியாக a , b 
க்கு இணையாக ஒவ்வொரு கோடுகளே வரைய முடியுமாதலா 
லும் , சமதளத்தில் அமைவதால் , அவை ஒரே புள்ளியில் வெட் 
டுமா தலாலும் , r என்னும் வெக்டரை , a , b க்கு இணையாகவுள்ள 
வெக்டரின் கூடுதலாக ஒரே வகையில் ( Uniquely ) மட்டும்கூற 
முடியும் எனவும் தெளிவாகிறது . 


T 


குறிப்பு 1 : Aa என்றால் r a எனும் இரு வெக்டர்கள் 
இணை வெக்டர்கள் என்று கூறினோம் . இப்போது r = aa + Bb . 
எனத் திட்டமாக வந்தால் , r , a , b என்பவை சமதள வெக்டர் 
களாகும் எனவும் அறிகிறோம் . 


1.15 a , b , c , r என்பவற்றுள் , மும்மூன்ருக ஒரே தளத் 
தில் அமையாவிடில் r = aa + Bb + yc எனத் திட்டமாகக் கூற 
முடியும் , அதாவது ஒரு வெக்டரை , ஒரே தளத்தில் அமை 
யாத மூன்று குறிப்பிட்ட வெக்டர்களின் ஒருபடிச் சேர்க்கை 
யாகக் கூற முடியும் . 


A 


P 


படம் 16 


r = AB ஆகுக , 

( i ) A வழி , வெக்டர்கள் a , b என்பவை தரும் தளத்திற்கு 
இணையாக APQ எனும் சம தளத்தைக் கொள்க . 

( ii ) B வழியாக C க்கு இணையாக BQ எனும் கோடு 
வரைக . இது APQ தளத்தை Q வில் வெட்டட்டும் . 

( iii ) A , Q வழி முறையே a , b க்கு இணையாக A P , QP 
எனும் கோடுகள் வரைக . 
( iv ) இவை சமதளக் கோடுகளாதலால் P யில் 

வெட்டு 
கின்றன . . இப்போது , 
AP = aa , PQ = Bb , QB = Yc 


வெக்டர் கூட்டல் , கழித்தல் 


21 


. AB == AP + PQ + QB 


* r = xa + Bb + yc என வருகிறது . 


வரைதல் ( i ) , ( ii ) , ( iii ) , ( iv ) யாவும் ஒரே வகையில் திட்டமாக 
அமைவதால் r என்பதை a , b , c இன் ஒருபடிச் சேர்க்கையாக 
ஒரேவகையில் மட்டுமே கூற முடியும் . 

1.16 மேற்கூறிய தேற்றத்தின் முக்கிய விளைவைக் கூறு 
வோம் , 


aa + sb + yc = pa + qb + rc என வந்தால் p = a ; q = B ; r = y 
என வருகிறது . ஏனெனில் ஒரு வெக்டரை , கொடுக்கப்பட்ட 
a , b , c என்ற வெக்டர்களின் ஒரு படிச்சேர்க்கையாக ஒரே 
வகையில் மட்டும் கூற முடியுமாதலால் . 


aa = pa அதாவது e = p ஆகும் . 


இதே போன்று p = q , Y = r ஆகும் . 

117 வலக்கை , இடக்கைத் திருகு மரபுகள் 


( Right handed and Left handed Screw Conventions) 


படத்தில் காட்டியபடி 0x , 0y , OZ 


என்பவை ஒன்றற் 


3 


கொன்று 

குத்தாகவுள்ள 
கோடுகளாகுக . இவை 
வலக்கைத் திருகு மரபை 
ஒட்டிய குத்துக் கோடுகள் 
எனப்படும் 

Ox எனும் அச்சை 0y 
யுடன் சேர்க்கத்திருகுவது 
போல் 

ஒரு சாதாரண 
இரும்புத் திருகின் முனை 0Z 
என்னும் அச்சின் முனை 
யுள்ள திசையில் நகரும் 


து 


படம் 17 


22 


வெக்டர் கணிதம் 


சீசா மூடிகளும் இத்த 
கைய திருகு போன்றவையா 
கும் . வலக்கையில் உள்ள 
சுண்டுவிரல் மோதிரவிரல் 
கள் 

இவைகளை மடக்கிக் 
கொள்ளவும் . நடு விரலைக் 
கைக்குக் குத்தாகக் கொள்ள 
மற்றிரு விரல்களை விரித்துக் 
கொண்டோம் என்றால் கட் 
டைவிரல் அச்சையும் , ஆள் 
காட்டி விரல்y அச்சையும் நடு 
விரல் 7 அச்சையும் குறிக்கும் . 


* 


பம்ை 18 


fo 


இடக்கைத் திருகு முறை 
யை விவரிக்க இதேபோன்று 
இடக்கை விரல்களைக் 
கொள்ளவும் . தங்கத்தினால் 
செய்யப்படும் காதணித் 
திருகுகள் இம்மரபை ஒட்டிய 
வையாகும் . நாம் இந்த நூலில் 
வலக்கைதிருகு முறையையே 
கொள்வோம் . 


2 


படம் 19 


வெக்டர் கூட்டல் , கழித்தல் 


23 


வெக்டர்களின் குத்துப்பிரிவுகள் : 


1.18 i , j , k எனும் அலகுவெக்டர்கள் 
ox , oy oz என்பவை ஒன்றற்கொன்று குத்தாகவுள்ள 


து 


. 


r என் 


அச்சுகளாகுக . 0x , 0y , 0Z 
என்ற திசையில் முறையே 
அமையும் அலகு 

வெக்டர் 
கள் , i , j, k ஆகுக . 
பது ஏதேனும் ஒரு வெக்ட 
ரானால் அதை i , j , k என்ப 
தன் ஒருபடிச் சேர்க்கையா 
கக் கூறமுடியும் . 


படம் 20 


OP என்பது r எனும் வெக்டராகுக . x O y தளத்திற்கு PR 
எனும் குத்துக்கோடு வரைக . 

R லிருந்து Ox க்கு RP , எனும் 
குத்துக் கோடுவரை . 


BE 


AL 


P 


9 


R 


படம் 21 


OP , 


= x ஆகுக 
P , R == y ஆகுக 
RP = z ஆகுக 

( x , y , z ) என்பது PR இன் கார் டீசியக்குத்துக் கூறுகள் 
எனப்படும் . [ Rectangular Cartesian Coordinates ] . 


24 


வெக்டர் கணிதம் 


OP = OP , + PR + RP ஆனால் OP , = xj ; P.R = yj ; RP = zk 
r = OP = xi + yi + zk 


குறிப்பு : ZORP = 90 ° எனக் காண்கிறோம் ; அதேபோல 
ZP , RP = 90 ° 


OP " = 


OP , + P , P 
= OP , + P , R + RP 

= x + y + 2 
ஃ r ] 

OP 

x + y + z 
ஆகவே 

= xi + yi + zk 
என்றால் 

Vx + y + z 


1.19 திசைக் கோசைன் விகிதங்கள் : 


|xOP = a , jyOP = B | zOP = 1 ஆகுக என்றால் cosa , coss . 
cos r என்பவை OP எனும் வெக்டரின் திசையைத் தருவன 
ஆதலின் , திசைக்கோசைன்கள் ( Direction Cosines ) எனப்படும் . 
(d.c ) எனச்சுருக்கமாகக் குறிப்போம் . திசைக் கோசைன்களை 
1 , m , n , எனவும் குறிப்பது வழக்கம் . 


COSO 


r = xi + yz + zk ot bor (1360 
OP , 

y 


= 

; COSY = 
OP 
ஆகவே ai + aj + a , k எனும் வெக்டரின் திசைக்கோ 
சைன் விகிதங்கள் முறையே 

ay 

as 
= 

va , + a , + a , Va , + a , + a , va , + a , + a , 
எனவாகின்றன 


al 


m = 


2 


: . 1 + m + n = 1 அதாவது cosa + cos " B + cosr = 1 . 
எனவருவதைக் காண்கிறோம் . 


வெக்டர் கூட்டல் , கழித்தல் 


25 


குறிப்பு : மறுதலையாக 1m , n ,எனும் திசைக் கோசைன் 
களுடைய வெக்டர் li + mj + nk என வருகிறது இதை e எனக் 
குறித்தால் le ] = 1 ஆனதால் அலகு வெக்டராகும் . 


திசைவிகிதங்கள் : ( Direction ratios ) 

ஒரு கோட்டின் திசைக்கோசைன்களுடன் நேர் விகிதத் 
திலிருக்கும் எண்கள் , கோட்டின் திசைவிகிதங்கள் எனப்படும் . 

கோட்டின் திசைக்கோசைன்கள் 1 , m , n , ஆகுக . அப்போது 
( p , q , r ) திசை விகிதங்களாயின் 


9 


ஆகும் 


m 


n 


ஆகவே ( RI , Rm , Rn ) என்பவை திசை விகிதங்களாகும் . 


குறிப்பு : p , q , திசைவிகிதங்களாகுக , அதற்கேற்ற திசைக் 
கோசைன்கள் 1 , m , n ஆகுக் 

1 
1 

l + m + n 
அப்போது 
P 

p + q + r " p + q + 
g 


n 


m 


T 


r 


n 


P 

q 
1 = 

; m = 
p + q + r Vp + q + r p + q + r 
கணக்கு 1. a = Si_2j + k 

b = 2j - 4j - 3k 
c = -i + 2j + 2k என்றால் 


( i ) c ( ii ) a + b + c ( iii ) 2a - 3b - 5- இவற்றின் அளவுகளை யும் 
திசைக்கோசைன்களையும் காண்க . 
c = -i + 2j + 2k : . |c | = 1 ( -1) + 2 + 2 = 19 = 3 

ஃ c திசையில் அலகு வெக்டர் = - li + ? j + k 
ஃ இன் திசைக்கோசைன்கள் = { - 1,,? ) 
( ii ) a + b + c = ( 3 + 2-1 ) i + ( - 2-4 + 2 ) j + ( 1-3 + 2 ) k 

= 4j - 4j + 0k 
.. la + b + cl = / 16 + 16 = 4v2 

4 4 0 
திசைக்கோசைன்கள் = 

4/2 42 42 
1 1 
12 


-.- . 0 ) 


28 


வெக்டர் கணிதம் 


( iii ) -2a 6i - 4j + 2k 

-36 --6i + 12j + 9k 

- 5c 5j - 10j - 10k 
ஃ 2 a - 3b - 5c 

51-2j + k 
| 2a - 3b - 5c = 125. + 4 + 1 = 130 

5 

1 
திசைக்கோசைன்கள் 

130 130 130 
கணக்கு ( 2 ) u == 2i + 4j - 5k ; v = i + 2j + 3k என்றால் u + v 
என்ற வெக்டருக்கு இணையான அலகு வெக்டர் யாது ? 

u + v = 3i + 6j - 2k 
lu + v ) = 

19 + 36 + 4 = 7 

3 6 2 
அலகு வெக்டர் i + 
+ 

k 
7 7 7 


( 


பயிற்சி 
1. A = 3i - j - 4k , B = -2i + 4j - 3k , C = 1 + 2j -- k என் 
றால் கீழ்வருவன காண்க . 

( i ) 2A - B + 3C ( ii ) + A + B + CI ( iii ) |3A - 2B + 4C ) 
( iv ) 3A - 2A + 4C க்கு இணையான அலகு வெக்டர் . 

2. a = 2j - j + k , b = i + 3j - 2k , c = 2i + j - 3k , 
d = 3i + 2j + 5k , d = pa + qb + rc என்றால் p , q , rஇவற்றின் மதிப் 
புகளென்ன ? 

3. கீழ்வரும் வெக்டர்களில் மூன்றாவதை முதலிரு வெக் 
டர்களின் ஒருபடிச் சேர்க்கையாகக் கூறுக . அதனால் மூன்று 
வெக்டர்கள் ஒரு முக்கோணத்தின் பக்கங்களாக அமையும் 
என நிறுவுக . 
2i + j - 3k , b i- 4k , c = 

4i + 3j - k 
4. கீழ்வரும் மூன்று வெக்டர்கள் ஒரு முக்கோணத்தின் 
பக்கங்களாக முடியும் என நிறுவக : 

a = 3i + j - 2k , b = j + 3j + 4k , c = 4j - 2j - 6k இந்த முக் 
கோணத்தின் இடைக்கோடுகளின் நீளங்களைக் கணக்கிடு : 

விடை : 16 , } \ 114 ; 1 1150 ) 
5 . 

ஒரு முக்கோணத்தின் முனைகளின் நிலை வெக்டர்கள் 
முறையே 2i - i + k , i - 3j - 5k , 3i - 4j - 4k என்றால் அதன்பக்க 
நீளங்களைக் கணக்கிடுக . 

( April 61 B.Sc. Ancil ) 


( i ) a 


- 


வெக்டர் கூட்டல் , கழித்தல் 


27 


6. மூன்று புள்ளிகளின் நிலை வெக்டர்கள் 2i - j + k , 
i - 3j - 5k 3i - 4j - 4k . முக்கோணத்தின் பக்கங்களைக் கண்டு , 
அது செங்கோண முக்கோணம் என நிறுவுக . 

( M.U. ) 
7. ஒரு முக்கோணத்தின் பக்கங்கள் 4i + 5j + 6k , 5i + 6j + 4k 
| 6i + 4j + 5k என்ற வெக்டர்களைக் குறிக்கின்றன . முக்கோணம் 
சமபக்க முக்கோணம் எனக்காட்டு . 

( M.U. ) 
8 . a -- 2b + 3c ; 2a + 3b -- 4c ; -7b + 10c தரும்புள்ளிகள் ஒரு 
கோடமைவன என நிறுவுக ( a , b , c , என்பவை அச்சுக்களில் 
முறையே அமையும் . அலகு வெக்டர்களாகும் ) 

( M.U. ) 
9. a , b , 3a - 2b எனும் நிலை வெக்டர்களுடைய புள்ளிகள் 
P , Q R ஒரு கோடமைவன எனக்காட்டு . 

( M.U. ) 


. 


3 . இயங்குவியல் கணிதத்தில் 
வெக்டர் முறை பயன்படும் வகை 


1.20 புள்ளியின் இடப்பெயர்ச்சி ( displacement ) 

1 என்ற நிலையில் ஒரு புள்ளி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் 
இருக்கட்டும் . பின்னர் 
அதன் நிலை G ஆகுக . அப் 
போது அதன் 

டப்பெ 
யர்ச்சி AC எனும் வெக்ட 
ராகும் . இடையில் B என்ற 
நிலையிலிருந்து பின்ன tC 
என்ற நிலையை அடைந்த 
தெனக் கொள்வோம் . அப் 
போது 

முதல் 
பெயர்ச்சி AB , பின்னது BC 

A 

B 
இரண்டும் சேர்ந்த இடப் 
பெயர்ச்சி AC . 

படம் 22 
அதாவது AB + BC = AC இவ்வாறு இடப்பெயர்ச்சி வெக் 
டர் கூடுதல் விதிக்கடங்கியதெனக் காண்கிறோம் . ஆகவே 
இடப்பெயர்ச்சியை வெக்டர் முறையால் ஆராயலாம் . 


இடப் 


1.21 சார்பு இடப் பெயர்ச்சி ( Relative displacement ) 

குறிப்பிட்ட நேரத்தில் , P , Q என்பவை இரு புள்ளிகள் A , B 
என்பவற்றின் நிலைகளாகுக . PQ எனும் வெக்டர் , A யைச் 
சார்ந்த B யின் நிலையாகும் . ( A யும் B யும் இயங்குபவை ) 


28 


வெக்டர் கணிதம் 


ஏதேனும் ஒரு புள்ளி 0 வை மூலப் புள்ளியாகக் கொள்ள , PQ 
இவற்றின் நிலவெக்டர்கள் a , b ஆகுக . அப்போது PQ = 
00-0P - b - a ஆகும் . பின்னர் , P Q எனும் நிலைகளில் 
A , B இருக்கட்டும் . A ஐச் சார்ந்த B யின் இப்போதைய நிலை 
P Q எனும் வெக்டராகும் . 


P Q -- PQ என்பது A ஐச் சார்ந்த B யின் இடப்பெயர்ச்சி 
ஆகும் . A க்கு B யின் சார்பு இடப்பெயர்ச்சி ( Relative displace 
ment of B with respest to A ] P Q - PQ ஆகும் . 


சீரானவேகம் ( Uniform velocity ) : திசை மாறாமல் சம 
நேரத்தில் சம இடப்பெயர்ச்சி நேரிடும்படி ஒரு புள்ளி நகர்ந் 
தால் , அது சீரான வேகத்தில் இயங்குகிறது எனக் கூறப்படு 
கிறது . ஒரு அலகு நேரத்தில் ( Unit Time ) நேரிடும் இடப்பெ 
யர்ச்சி அதன் சீரான வேகம் எனப்படும் . ஆகவே சீரான 
வேகமும் வெக்டரால் குறிக்கப்படும் . 


சார்பு வேகம் ( Relative Velocity ) 


A எனும் புள்ளியும் B எனும் புள்ளியும் சீரான வேகத்தில் 

நகரட்டும் . முதலில் அவை 
P , Q எனும் இடங்களிலும் 
அலகு நேரம் சென்ற பின் 
னர் P , Q எனும் இடங்களி 
லும் இருக்கட்டும் . 

அவை 
களின் சீரான 

வேகங்கள் 
V , A VB ஆகுக . அப்போது 

VA = PP , Va = QQ 
படம் 23 


B யின் சார்பு வேகம் ( A க்கு ) அலத நேரத்தில் Q வின் 

சார்பு இடப்பெயர்ச்சி . 

= P Q -- PQ 
A க்கு B யின் சார்பு வேகத்தை VAB எனக் குறிப்போம் . ) 
எனும் புள்ளியை மூலப்புள்ளியாகக் கொள்ள PQ - PQ என்பது 
A ஐச் சார்ந்த B யின் இடப்பெயர்ச்சி ஆகும் . A க்கு B யின் சார்பு 
இடப்பெயர்ச்சி ( Relative displacement of B with respect to A ) 
P Q - PQ எனும் வெக்டராகும் . இதை VAB எனக் 
குறிப்போம் . இது அலகு நேரத்தில் ஏற்பட்ட சார்பு இடப் 
பெயர்ச்சியாதலால் , சார்பு வேகம் எனப்படும் . 


வெக்டர் கூட்டல் , கழித்தல் 


29 


V AB = P Q - PQ 

= ( OQ - OP ) - ( 0Q - OP ) 
= ( OQ - 0Q ) - ( OP -OP ) 
= QQ - PP 
( i ) VAB = Vs -- VA 
( ii ) UB = UA + UAB 

இங்கு சமதள இயக்கங்களை மட்டும் கூறுவோம் . கிழக்கு 
மேற்கு , தெற்கு , வடக்கு எனும் திசையைக் கூறுமி 
டத்து கிழக்கு திசையில் அலகு தூரத்தை அல்லது அலகு 
வேகத்தை எனும் அலகு வெக்டராலும் , அவ்வாறே வடக்கு 
திசையில் எனும் அலகு வெக்டராலும் குறிப்போம் . 

ஆகவே r = a , i + a , j எனில் 
| r | Va , + a , ஆகும் . 

2 , 
அதன் திசை A tan - 1 வ ஆகும் . 
al 

aa 
கிழக்கிலிருத்து வடக்காக உள்ள கோணம் tan - 1 

an 
கணக்கு 1 : மழைத்துளிகள் வினாடிக்கு 10 அடி வேகக்தில் 
நேர் கீழாக விழுகிறது . மணிக்கு 15 மைல் வேகத்தில் சம 
தளத்தில் செல்பவனுக்கு மழைத்துளிகள் எவ்வாறு விழுவ 
தாகக் காணப்படும் . 

வினாடிக்கு 
மனிதனின் வேகம் 

22 

அடி – ( VA ஆகுக . ) 
மழையின் வேகம் = 10 அடி ! ( Vs ஆகுக ) . 
ஃ . மழையின் சார்பு வேகம் = Vs - VA = VAB 
தரை வேகத்தை 1 அலகு வெக்டராலும் , மேல் திசையில் j 
அலகு வெக்டரையும் கொள்ள VA = 221 ; Vs = - 10j 
ஃ VAB = Ve - VA = Vs + ( - VA ) = -22i -- 10j 


ஆகவே 

மனிதனது 
முகம் நோக்கி tan -123 ° கோ 
ணத்தில் , நிலைக்குத்திலிருந்து 
சாய்ந்து மழைத்துளிகள் 
விழுகின்றன . 


-ம 


- 


( குறிப்பு : மனிதன் வேகம் 
றையக் குறைய , சாய்வு 
குறைவதைக் காணலாம் . 

2 


-22 
படம் 24 


80 


வெக்டர் கணிதம் 


கணக்கு 2 : கிழக்காகவும் , வடக்காகவும் செல்லும் இரு 
பாதைகளில் முறையே , ஒரு வண்டி மணிக்கு 16 மைல் கிழக் 
காகவும் , மற்றொன்று 12 மைல் வடக்காகவும் செல்கின்றன . 
முதல் வண்டிக்குப் பின்னது எத்திசையில் என்ன வேகத்து 
டன் செல்வது போன்று தோன்றுகிறது ? 


மணிக்கு 

16 மைல் – ( VA ) 


முதல் வண்டி A யின் வேகம் 
இரண்டாவது வண்டி B யின் 

வேகம் 


} 


12 மைல் ( VB ) 


ஃ B யின் சார்பு வேகம் 

UB + ( --UA ) 

= 12j -- 16i 

VAB 4 ( - 4i + 3j ) 
.. வேகத்தின் அளவு ( VAB ) 4X5 = 20 மைல் 

திசை மே tan - 1 வ . 
[ -i.4 என்பதால் கிழக்குக்கு எதிர் ; அதாவது மேற்கு . 
இதே போல -j என்றால் தெற்கு ஆகும் . ) 

கணக்கு 3 : வடகிழக்காக ஒருவன் செல்லும்போது காற்று 
வடக்கிலிருந்து வருவதாகத் தோன்றுகிறது . அதே திசையில் 
இரு மடங்கு வேகத்துடன் செல்லும் போது காற்று வ cot -12 கி 
ஆக வருவதாகக் காண்கிறது . காற்று எத்திசையிலிருந்து உண் 
மையாக வருகிறது ? அதன் வேகம் என்ன ? 

மனிதன் வடகிழக்காகச் செல்வதால் அவன் வேகம் ai + aj 
ஆகுக . 
காற்றின் சார்பு வேகம் = --xj ( தெற்கு நோக்கி வீசுவதால் ) 
ஃ காற்றின் உண்மை வேகம் = ai + ( a - x ) j ...... ( 1 ) 
இரண்டாவதாக மனிதனின் வேகம் = 2ai + 2aj 
காற்றின்சார்பு வேகம் 

= -yi - 2yj 
ஃ காற்றின் உண்மை வேகம் ( 2a - y ) i + (2a - 2y ) j .... ( 2 ) 
( 1 ) , ( 2 ) si , j பிரிகவுளைச் சமன்படுத்த , 
2a -- y = 

2a - 2y = a - x 


aal 


ஃ y = a 


x == a 


. காற்றின் உண்மை வேகம் lail = a 
மனிதனின் முதல் வேக அளவு = a 2 


வெக்டர் கூட்டல் , கழித்தல் 


81 


ஃ காற்று ( i ) கிழக்காக வீசுகிறது . 


1 
( ii ) மனிதனது வேகத்தில் 

12 


கணக்கு 4 : A , B என்ற இயங்கும் இரண்டு பொருள்களது 
C ஐப் பற்றிய சார்பு வேகம் தரப்பட்டுள்ளது . A ஐப் பற்றிய 
B யின் சார்பு வேகம் காண்க . 

( B.Sc. April 67 ) 
C ஐப் பற்றிய A யின் சார்பு வேகம் VCA 
C ஐப் பற்றிய B யின் சார்பு வேகம் 

VCs ஆகுக . 
A ஐப் பற்றிய B யின் சார்பு வேகம் 

குக . 
A , B , C இவற்றின் வேகங்கள் UA , UB , UC ஆகுக . 


-- 


VAB 


-- 


:: VCA VA - Vc 

VCB = VB - Vc 

VAB VB - VA 
ஆனால் Vs - V , = VCB - VCA 

: - VAB = Vcs - VCA 


கணக்கு 5 : கிழக்காகச் செல்பவன் ஒருவனுக்குக் காற்று 
வடக்கிலிருந்து வருவது போன்று தோன்றுகிறது . இரு மடங்கு 
வேகத்தில் சென்றால் வடகிழக்கிலிருந்து வருவதாகத் தோன்று 
கிறது . மும்மடங்கு வேகத்தில் சென்றால் Etan -1 } N இலிருந்து 
வருவதாகத் தோன்றுகிறதெனக் காட்டு . ( B.Sc. April67 ) 


மனிதனின் 
வேகம் 


காற்றின் தோற்ற காற்றின் உண்மை 
வேகம் 

வேகம் 
Oj - xj 

ai - xj 
-yi - yi 

( 2a - y ) i - yj 


ai 


2ail 


ஃ . a 


|| 


2a - y 


x = y 


... y = a 


X 


a 


... காற்றின் உண்மை வேகம் ai - aj 
. மனிதனின் வேகம் 3ai ஆக இருக்கும் போது 
காற்றின் தோற்ற வேகம் காற்றின் உண்மை வேகம் 

- மனிதனின் வேகம் 

( ai - a j ) -3ai 

--2ai - ajl 
ஃ . காற்று Etan -1,1 ° N லிருந்து வருவதாகத் தோன்றும் . 


32 


வெக்டர் கணிதம் 


ஒரு 


பயிற்சி 
1. ஒரு படகு 10 மைல் வேகத்தில் தெற்காகச் செல்லு 
கிறது . இன்னொன்று 7 மைல் வேகத்தில் மேற்காகச் செல்லு 
கிறது . இரண்டாவது படகு முதற்படகுக்கு எந்தத் திசையில் 
என்ன சார்பு வேகத்தில் செல்கிறது . 
2 . 

ஆற்றின் வேகம் i - 3j எனும் வெக்டராலும் 
ஆற்றைச் சார்த்து தோணியின் வேகம் 3i + 4j ஆகவும் , ஆனால் 
தரையைச் சார்ந்த தோணியின் வேகம் என்ன ? [ i , j என்பவை 
கிழக்கு , வடக்குத் திசையில் முறையே அலகு வெக்டர்கள் . ) 

3. மழைத்துளிகள் 67 செ.மீ. வினாடிக்கு எனவிழுகின்றன . 
ஒரு வண்டி மணிக்கு 48 கி.மீ. வேகத்தில் செல்கிறது . மழைத் 
துளிகள் வண்டியிலிருப்பவர்க்கு எத் திசையிலிருந்து என்ன 
வேகத்தில் வருவதாகக் காணப்படும் . 

4. மணிக்கு 5 மைல் வேகத்தில் செல்பவனுக்கு செங்குத் 
திலிருந்து 60 ° சாய்வாகவும் , மணிக்கு 8 மைல் வேகத்திலும் 
மழைத்துளிகள் விழுவதாகக் காணப்படுகிறது என்றால் உண் 
மையில் மழைத்துளிகள் எவ்வாறு விழுகின்றன ? 

8. கிழக்காகச் செல்பவனுக்கு காற்று வட கிழக்கிலிருந்து 
வருவதாகக் காட்சியளிக்கிறது . இருமடங்கு வேகத்தில் அவன் 
சென்றால் கி Cot - 1.2 வ திசையிலிருந்து வருவது போன்று தோன் 
றுகிறது . உண்மையில் காற்று தென் திசை நோக்கி வீசுகிற 
தெனக் காண்க . 


2. வெக்டர் பெருக்கற் பலன்கள் 


வெக்டர் எண் என்பது திசையையும் அளவையும் ஒருங்கே 
கொண்டது எனக் கூறினோம் . இரண்டு வெக்டர் கூடுதல் 
என்ன என்பதையும் , ஒரு வெக்டரை வெற்று எண்ணால் 
பெருக்கவரும் பெருக்கற்பலன் என்ன என்பதையும் கூறினோம் 
இதுவரை வெக்டர் எண் கள் , கூட்டல் , கழித்தல் இவை 
பொருத்தவரை சாதாரண ஆல்ஜிப்ரா விதிகளுக்கு அடங்கிய 
தெனவும் கண்டோம் . இப்போது வெக்டர்களின் பெருக்கற் 
பலன் எனும் புதுவித வெக்டர்ச் சேர்க்கையைக் கூறுவோம் . 


2.1 இரு வெக்டர்களின் புள்ளிப்பெருக்கற்பலன் 


( Dot product of two vectors . ) 


வரையறை : ( Definition ) 


a , b இருவெக்டர்களாகுக . அவையிடையேயுள்ள கோணம் 
8 ஆகுக என்றால் a.b எனும் வெக்டர்களின் புள்ளிப் பெருக் 
கற்பலன் | a | | b | Cosg எனப்படும் . புள்ளிப் பெருக்கற் பலன் 
a.b எனும் கூறியீட்டால் தரப்படும் . ஆகவே a.b = Ta | lb | Cosg 
வரையறையிலிருந்து a.b. எனும் பெருக்கற் பலன் திசை 
யிலிஎண் ( வெற்று எண் ) ( அதாவது திசையிலி ) எனத் தெரிய 
வருகிறது . ஆகவே இந்தப் பெருக்கற் பலனை வெற்றெண் 
பெருக்கற்பலன் ( Scalar product ) அல்லது திசையிலிப் பெருக் 
கற் பலன் எனவும் கூறுவர் . 


84 


வெக்டர் கணிதம் 


2.2 படம் வழி விளக்கம் : 


O A = a ஆகுக .OA = Tal 
O B = 5 ஆகுக : OB = | b | 
AOB = 9 ஆகுக 
OA க்கு B M எனும் குத்துக் 
கோடுவரைக 


- 


M 


பாடம் 25 


O M = OB Cos s = 1b | Cos a 
ஃ a.b 

| al 1b | Cose 
.. a.b = OA.OM 

a.b என்றால் எயின் மேல் இன் வீழலைப்போல lal 
மடங்கு எனப்பொருளாம் . 

குறிப்பு 1 : OB க்கு AN எனும் குத்துக்கோடு வரைக . 
* ON = OA Cos a 

= la | Cosa 
ஃ b.a = la | [ b | Cosg 
= OB.ON. 

ஆனால் OA.OM = OB.ON ( : BMAN ஒரு வட்ட நாற் 
கரம் ) 

a.b = b.a எனக்காண்கிறோம் . 
வ்வாறு சாதாரண ஆல்ஜிப்ராவில் xy = yx 

என்பது 
போன்று புள்ளிப் பெருக்கலும் மாற்றுவிதிக்கு ( Commutative 
Law ) அடங்கியது எனக்காண்கிறோம் . 
குறிப்பு 2 : இதை மற்றொரு வழியிலும் காணலாம் / AOB = 9 
என்றால் ZBOA = - 9 ஆகும் 

a.b = 1bi ta { Cos { --6 )) 
= lal | b | Cose 
..a.b == b.a . 

குறிப்பு 3 : a வெக்டர் வெக்டருக்குக் குத்தானால் 9 = 90 ° 
ஆனால் Cos900 = 0 

Cosg = 0 
ab 

a | | b | Cos 90 ° = 0 
மறுதலையாக ( a , யும் b யும் சுழி வெக்டரல்லாதனவாயின் , ) a.b = 0 
என்றால் அவை ஒன்றற்கொன்று குத்தானவை 

எனப் 
பொருளாம் . மீண்டும் கூற : ( i ) இருவெக்டர்கள் ஒன்றற் 


வெக்டர் பெருக்கல் 


35 


கொன்று குத்தானால் அவற்றின் புள்ளிப் பெருக்கற்பலன் பூச்சி 
யமாகும் ( ii ) புள்ளிப் பெருக்கற்பலன் பூச்சியமானால் , வெக் 
டர்களில் ஒன்று சுழி வெக்டராகும் அல்லது அவை குத்தாக 
அமையும் . 

குறிப்பு 4 : aa = | a | ( ஏனெனில் 9 = 0 . Cose 1 ) 
குறிப்பு 5 : ( i ) ( -a ) . ( - b ) = a - b 

( ii ) ( -a ) .b = ( -a - b ) 

(iii) a a Bb = as ( a + b ) 
குறிப்பு 6 : i , j , k என்பவை ஒன்றற்கொன்று குத்தாக 
வுள்ள அலகு வெக்டர்கள் . 
அப்போது i j = 0 i.i = 1 

j.k - 0 
ki = 0 k.k = 1 


L 


படம் 28 


இதைப் பட்டியலில் கீழ்வருமாறு காட்டலாம் . 
இதைப்பட்டியலில் கீழ்வருமாறு காட்டலாம் : 


1 


j 


k 


i 


1 


0 


0 


j 


0 


1 


0 


k 


0 


0 


1 


38 


வெக்டர் கணிதம் 


2.3 


a . { b + c ) = a b + ac என நிறுவ : 


( நிரூபிக்காமல் இந்த 
விதிபொருந்தும் என நாம் 
கொள்ள முடியாது ) 


OA = a 
OB = b 


A 


N 


BC = c ஆகுக 


படம் 27 


b + c = OB - BC = OC 
B , C லியிருந்து OA க்கு BM , CN குத்துக் கோடுகள் 

வரைக 
* OA யின் மேல் OB யின் வீழல் OM , BC யின் வீழல் MN , OC 
யின் வீழல் ON 
a (b + c ) = a.OC = ( OA ) ( ON ) 

( OA ) ( OM + MN ) 
( OA ) { OM ) - ( OA ) ( MN ) 

a.b + a.c 
இவ்வாறு OA , OB , BC எனும் a , b , c வெக்டர்கள் ஒரே சம 
தள வெக்டராயினும் , அல்லவாயினும் a-{ b + c) = a + b + a + c என 
வருகிறது . 
குறிப்பு 1 a ( b + c ) 

( b + c ) -a ஆனதால் இரண்டும் a - b 
+ a + c க்குச் சமம் . 


- 


குறிப்பு 2 ( a + b ) ( c + d ) 

= ( a + b ) c + ( a + b ) -d 

= a c + b • c + a.d + bod 
ஆகவே புள்ளிப் பெருக்கலும் , சாதாரண ஆல்ஜீப்ராவில் 
வரும் பெருக்கலைப் போலவே அமைவதால் , வெக்டர் எண்க 
ளின் புள்ளிப்பெருக்கற்பலன் காண்பது எளிதாகிறது . 
குறிப்பு 3 a = aji + a , j + agk 

b = bii + b , j + bgk ஆனால் 
a • b = a , b , iri + a , b , i • j + a , b , i • k 

- + a ,bj.i + a , b , j.j + a ,bj.k 

+ a , b ,ki + a , b ,kj + azb.k.k 
: a b = a , b , + a , b , + a , b , 
( மற்ற உறுப்புக்கள் பூச்சியமாகும் ) 


வெக்டர் பெருக்கல் 


37 


கணக்கு 1 முக்கோணம் ABC யில் வழக்கமான குறீயிட்டு 
மூறையில் a = b + c - 2bc Cos A என நிறுவுக : 


BC = AC-- AB 


BC . BC 


( AC - AB ) . ( AC- AB ) 


. BC = AC + AB - 2AC.AB 


a 


ba to c * _- 2bc cos A 


கணக்கு 2 : ஒரு முக்கோணத்தின் குத்துயரக்கோடுகள் , 
ஒரு புள்ளி வழிக்கோடுகள் என நிறுவுக . 


நிரூபணம் : முக்கோணம் ABC இல் , A இல் இருந்து BC க் 
கும் , B இல் இருந்து CA க்கும் முறையே குத்துயரக் கோடுகள் 
வரைக . அவை H என்ற புள்ளியில் சந்திக்கட்டும் . 


AH I BC 


BH I CA 


H ஐ மூலப்புள்ளியாகக் கொள்ள , A , B , C யின் நிலை வெக் 
டர்கள் முறையே a , b , c எனக் கொள்வோம் . 


HAI BC 


ஃ a . ( c - b ) = 0 


.. 


a.c -- a.b = 0.......... ( 1 ) 


HB I CA 


.. 


b . ( a - c ) = 0 


b.a - b.c = 0 ......... ( 2 ) 


( 1 ) , ( 2 ) இவற்றைக் கூட்ட 


a.c - b.c = 0 


( : a.b = b.a ) 


( a - b ) .c = 0 


.. ABIHC 


. C யில் இருந்து AB க்கு வரையும் குத்துயரக் கோடும் , H 
வழியே செல்கிறது . 


38 


வெக்டர் கணிதம் 


0 


கணக்கு 3 : ஒரு நான் முகியில் இரு ஜோடி எதிர் விளிம் 
புகள் ஒன்றற்கொன்று குத்தாயின் மற்ற ஜோடி எதிர் விளிம் 
புகளும் குத்தாகும் என நிறுவுக : 

நான்முகி ABCH ஆகுக . H ஐ மூலப்புள்ளியாகக் கொள்ள , 
A , B , C யின் நிலை வெக்டர்கள் a , b , c ஆகுக 

HALF BC HB F CA எனத்தரப்பட்டுள்ளது 
* a . { c - b ) 

b . ( a - c ) 0 
* . ) 

c .(b - a ) = 0 
:: HC I AB 

(கணக்கு 2 ம் கணக்கு 3 ம் ஒரு போன்று நிரூபணம் உடைய 
தைக்காணவும் . ABC என்றதளத்தில்H அமைந்தால் அதுகுத்து 
மையம் . தளத்தில் இல்லாவிடில் அது மேற்கூறிய நான்முகி 
யாகும் . ) 


= R. 


கணக்கு 4 : முக்கோணம் ABC யில் S சுற்றுவட்ட 
மையமாகவும் H குத்துமையமாகவும் ஆனால் , 
SH : R ( 1-8 cos A cos B cos C ) எனக்காட்டுக . 

S ஐ மூலப்புள்ளியாகக் கொள்ள , A , B , C யின் நிலைவெக் 
டர்கள் a , b , c ஆகுக . 
... la = | bl| | cl | 
HL இன் நிலை வெக்டர் a + b + c 
..SH ( a + b + c ) 

( a + b + c + 2 a.b + 2b.c + 2 ca ) 
( R + R + R + 2R Ecos 2C ) 
R * ( 3 + 2 Cos 2A + 2 Cos 2B +2 Cos 2C ) 
R [ 3 + 2 ( -1-4cos A cos B cos C ) ] 

R ( 1-8 Cos A Cos B Cos C ) 
கணக்கு 5 : OA , OB எனும் இருகோடுகள் , ON எனும் 
கோட்டிற்குக் குத்தானால் AOB எனும் தளத்தில் அமையும் 
எல்லாக் கோடுகளும் ON க்குக் குத்தாகும் என நிறுவுக . 

OA , OB , எனும் கோடுகளில் a , b எனும் வெக்டர்களைக் 
கொள்க . ON எனும் கோட்டில் n எனும் வெக்டரைக் கெள்க . 
OAL ON .. * . A • n = 0 ; OBLION . bon = 0 ; AOB என்ற 
தளத்தில் உள்ள ஏதேனும் கோட்டில் வெக்டராகுக . அப் 
போது c = pa + qb எனக் கூற முடியும் . ( 19 பக்கம் பார்க்க ) 


வெக்டர் பெருக்கல் 


39 


.nc = pna + gn b 

0x0 


= 0 


- 


u.V = 


ஃ . nurc ; O A B தளத்தில் 
உள்ள கோடுகள் யாவும் ON க்குக் குத்தாகும் . 
கணக்கு 6 : u 2i + 2j - k 

v = 6i - 3j + 2k 
என்றால் அவற்றிடையே உள்ள கோணத்தைக் காண்க . 
ju | Tv | Cose 

u.V 
. Cos 9 

ully ! 
u v = 12-6--2 = 4 
| u | 

14 + 4 + 1 = 3 
| v / = v36 + 9 + 4 = 7 
. Cos 0 = 1 

0.1905 0 = 79 ° (திருத்தமாக ) 
கணக்கு 7 : a = 3i -- 2j + k 

b = i - 3j + 5k 

c = 2i + j- 4k எனும் மூன்று வெக்டர் ஒரு செங் 
கோண முக்கோணத்தின் பக்கங்கள் எனக் காட்டு . 

a - b = c என வருவதால் மூன்றும் சமதள வெக்டர்க 
ளாகும் . ஆகவே அவை முக்கோணத்தின் பக்கங்களாம் . 

a b = 3 + 6 + 5 14 
b.c 2-3-20 = - 21 

6-2-4 0 
CITa ஆகவே முக்கோணம் செங்கோண முக்கோணமாகும் . 

விசை செய்யும் வேலையின் அளவு : ( Work done by a force ) 

ஒரு விசை ஒரு துணிக்கையை ( Particle ) தாக்கி அதை 
இடம் பெயரச் செய்தால் , விசை வேலை செய்துள்ளது என்கி 
றோம் . விசையின் திசையில் துணிக்கையின் இடப் பெயர்ச் 
சியை , விசையின் அளவால் பெருக்கவரும் பலன் விசை செய்த 
வேலை எனக் கணக்கிடப்படும் . துணிக்கை விசையின் திசை 
யிலேயே இடம் பெயர வேண்டும் என்பதில்லை . 

A என்ற இடத்திலிருந்து 
B எனும் துணிக்கை நகரட் 
டும் . விசையின் திசை AC 
ஆகுக . AC க்கு BL எனும் 

B 
குத்துக் கோடு வரைக . 
துணிக்கையின் இடப்பெ 
யர்ச்சி AB ஆகும் . ஆனால் 
AC என்ற திசையில் அதன் A 

L 
பிரிவு AL ஆகும் . / CAB = 
ஆனால் , 

படம் 28 


C.a 


te 


C 


40 


வெக்டர் கணிதம் 


AL = AB Cosg 
F எனும் விசை செய்த வேலை = F • AL 

F.AB Coss 
வேலை செய்த அளவு 

= F.AB , AB = r என்றால் 
F எனும் வேலை செய்த அளவு = For = r F 

கணக்கு 8 : சீரான விசைகள் 2i - 5j + 6k , -i + 2j - k , 
2i + 7j ஒரு துணிக்கையைத் தாக்க அது 4i - 5j - 2k எனும் 
நிலை வெக்டர் உடைய புள்ளியிலிருந்து 6j - j - 3k எனும் நிலை 
வெக்டர் உள்ள புள்ளிக்கு இடம் பெயருகிறது என்றால் நகர்த்த 
நேரிடும் வேலை என்ன ? 

( 6i - j - 3k ) - ( 4i - 5j - 2k ) 

( 2i + 4j - k ) 
மொத்த விசை ( 2i - 5j + 6k ) 

+ ( - + 2j -k ) 

+ ( 21 + 7j ) 

F = ( 3i + 4j + 5k ) 
ஃ r.F ( 21 + 4j - k ) ( 3i + 4j + 5k ) 

6 + 16-5 
= 17 அலகுகள் 


r 


.. 


--- 


வேலை அளவு 


பயிற்சி 
1. மதிப்பு காண்க . 
( i ) j . ( 3i + 3k ) ( ii ) (2-3 ) . ( 5i + 4j ) 
( iii ) ( 2i - j + 3k ) . ( 3i + 2j -- k ) 
2. u = 

i + 3j - 2k ; V = 4i - 2j + 4k என்றால் ( i ) u v 
( ii ) ( 2u + v ) . ( u - 20 ) இவற்றின் மதிப்புக்களைக் காண்க . 

3. கீழ் வரும் வெக்டர்களிடையே உள்ள கோணங்களைக் 
காண்க . ( i ) a = 3i + 2j -- 6k b = 4i - 3j + k 

( ii ) c = 4j - 2j + 4k d = si - 6j - 2k 
4. பu = ai - 2j + k 

v = 2aj + aj - 4k ultv என்றால் இன்மதிப்பு என்ன ? 

ஒரு இணைகரத்தின் இருமூலைக் கோடுகள்u = 3i + 6j - 2k 
v = 4j - i + 3k எனும் இரு வெக்டர்களாகும் . இணைகரம் ஒரு 
சாய்சதுரம் என நிறுவுக . அதன் பக்கங்களையும் கோணங்க 
ளையும் கணக்கிடுக . 


5. ஒரு 


வெக்டர் பெருக்கல் 


11 . 


6.i + 2j + 2k என்ற வெக்டரின் மேல் 2-3j + 6k என்ற 
வெக்டரின் வீழலைக் கணக்கிடு . 

7. A ( 2,3 , - 1 ) ; B ( -2 , - 4,3 ) என்ற புள்ளிகளைச் சேர்க் 
கும் கோட்டின் மேல் 4j - 3j + k எனும் வெக்டரின் வீழல் 
என்ன ? 
8 . 

ஒரு கன சதுரத்தின் மூலைக் கோடுகளிடையே 
யுள்ள குறுங்கோணத்தைக் கணக்கிடு . 

9. F + F ,; F - F , எனும் விசைகள் ஒன்றுக்கொன்று 
குத்தானால் புள்ளிப் பெருக்கற் பலன் வழி அவை அளவில் 
சமமென நிறுவுக . 

10. ஒரு இணைகரத்தின் மூலைக்கோடுகள் சம நீளமுள்ள 
வையானால் ணைகரம் , செவ்வகமாகும் எனக்காட்டு . 

ஒரு சாய்சதுரத்தின் பக்கங்களின் நடுப்புள்ளிகளை 
முறையாகச் சேர்க்க செவ்வகம் ஆகும் எனக்ககட்டு . 

12. ABCD ஒரு இணைகரமானால் AB + BC : + CD + DA = 
AC + BD எனக்காட்டு . 

13. ஒரு அரை வட்டத்தில் , ஒரு புள்ளியில் விட்டம் 
பங்கும் கோணம் செங்கோணமென 

செங்கோணமென வெக்டர் முறையில் 
நிறுவுக . 

14. A B C D ஏதேனும் ஒரு நாற்கரம் . AC , BD யின் நடுப் 
புள்ளிகள் முறையே P , Q என்றால் AB + BC + CD + DA = AC2 
+ BD + 4PQ எனக்காண்க . 

15. விசை F = 4j - 3j + 2k ஒரு துணிக்கையை ( 3,2,1 ) 
எனும் புள்ளியிலிருந்து ( 2 , -- 1,4 ) எனும் புள்ளிக்கு நேர்க் 
கோட்டில் நகர்த்துகிறது . அது செய்த வேலை என்ன ? 

16 . விசைகள் 3i - 7j + 2k ; -i + 5j - 4k ; 9j - 3j + 6k 
6i + 3j - 8k இவை ஒருங்கே ஒரு புள்ளியைத் தாக்க 
3i - 7j + 3k எனும் நிலையிலிருந்து 2i + 9j_k எனும் நிலைக்குப் 
பெயருகிறது . விசைகள் செய்த மொத்த வேலை என்ன ? 

17. விசைகள் 4i + 3j_7k ; 5i + j + 4k ; 3i + 6j - 2 இவை 
கள் ஒரு புள்ளியை 3i + 6j - 2k எனும் நிலை வெக்டருடைய 
இடத்திலிருந்து 2i - j - 3k எனும் நிலைவெக்டருடைய இடத் 
துக்கு நேர்க் கோட்டில் நகர்த்தினால் , விசைகள் ய்த 
மொத்த வேலை என்ன ? 

18. a = i + 2j - k ; b = i + j + 3k ; c = 7i - 4j - k என்றால் , 
a , b , c , எனும் வெக்டர்கள் ஒன்றுக்கொன்று குத்தாக அமை 
யும் வெக்டர்கள் என நிறுவுக . 


42 


வெக்டர் கணிதம் 


19. i + 2j + 3k ; pi + qk ; i + pj + rk இவைஎன்றுக்கொன்று 
குத்துவெக்டர்களானால் p ; q , r இன் மதிப்புக்களைக் கணக்கிடு . 

20. ( 2i - 2j + k ) / 3 , ( i + 2j + 2k ) / 3 , ( 21+ - 2k ) 3 என்பவை 
ஒன்றுக்கொன்று குத்தான அலகு வெக்டர்கள் எனக் காட்டு . 
2.4 இருவெக்டர்களின் “ வெக்டர் பெருக்கற்பலன் ) , 

( Vector product of two vectors) 


a , b 


ரு வெக்டர்களாகுக . அவற்றின் வெக்டர் பெருக் 
கற் பலன் என்றால் , என்ன என்பதை விளக்குவோம் , axb 
எனும் குறியீட்டால் வெக்டர் பெருக்கற் பலன் குறிக்கப்படும் . 
[aAb என்று ஆங்கில நூல்களில் குறிக்கப் பெறும் . axb என 
அமெரிக்கர்கள் குறிக்கின்றனர் . ] 

வெக்டர் பெருக்கற்பலனின் விளக்கம் : 
ax b என்பது வெக்டராகும் . 

( i ) அதன் திசை a , b இரண்டிற்கும் குத்தாக உள்ள 
திசையாகும் . 


( ii ) திசையின் போக்கு , a யை யுடன் சேர்க்கும்படி சுழற் 
றும் போது வலக்கைத் திருகின் முனை செல்லும் திசையாகும் . 

( ii ) அதன் அளவு ! a ! ! b ! sing ஆகும் . 
9 என்பது வெக்டர் , வெக்டர் 2 யுடன் ஏற்படுத்தும் கோண 
மாகும் . 


C 


ந 


a + 5 


B 


e + 


படம் 29 ( a ) 


படம் 29 (b ) 


படம் ( a ) இல் OA = a OBab LAOB = 9 

| OCI = { al | b | sin aOC = a xb 


வெக்டர் பெருக்கல் 


43 


படம் ( b ) யில் bra காட்டப்பட்டுள்ளது . மீண்டும் கூற axb 
என்பது a , b என்ற இரு வெக்டருக்கும் வலக்கைத் திருகுப் 
போக்கைப் பின்பற்றிக் குத்தாக அமையும் வெக்டராகும் . 
அதன் அளவு la | | b | sin ) ஆகும் . [ a , b இடைக்கோணம் . 9 ] 

ஆகவே a , b இரு வெக்டருக்கும் குத்தாக மேற்கூறிய 
திசையில் உள்ள அலகுவெக்டர் ( unit vector ) n என்றால் 
axb = lal | b | sin an ஆகும் . 

குறிப்பு 1 : படம் ( b ) யிலிருந்து bxa எனும் வெக்டர் 
அளவில் axb எனும் வெக்டருக்குச் சமம் என்பதையும் திசை 
யில் எதிர் என்பதையும் காண்கின்றோம் . ஃ axb = - ( bxa ) 

சாதாரண எண் பெருக்கற்கலனிலும் , புள்ளிப் பெருக்கற் 
பலனிலும் மாற்றுவிதி பொருந்துவது போல் இங்கு பொருந்து 
வது இல்லை என்பது கவனிக்கத்தக்கது . 

குறிப்பு 2 : a , b எனும் இரு வெக்டர்களும் இணையானால் 
அவற்றிடையே உள்ள கோணம் 0 ஆகும் . .. sing = sin0 ° = 0 

.. axb = O 
ஆகவே இணைவெக்டர்களின் வெக்டர் பெருக்கற் பலன் பூச்சிய 
மாகும் . 
மறுதலையாக axb = 0 என்றால் a , b எனும் வெக்டர்கள் ( சுழி 
வெக்டர்கள் அல்லாதன ) இணை வெக்டர்களாகும் . 

குறிப்பு 3 : i.j , k வெக்டர்களின் வக்டர் பெருக்கற் 
பலன்கள் . 
ixi = jxj 

jxj = kxk = 0 
ixj = k jxi 

k 
jxk = i kxj -i 
kxi = j 

ixk -j 
பட்டியலில் இதனைக் காட்டுவோம் . 


- 


K 


i 


j 


k 


1 


O 


k 


-j 


j 


O 


1 


k 


j 


--i 


O 


44 


வெக்டர் கணிதம் 


2.5 ax [ b + c ) = aXb + axc என நிறுவ . 


T 


N 


3 


OAL a ஆகுக . 
OB 

b ஆகுக . 
LAOB 0 ஆகுக . 

a , b என்ற இரு வெக்டர் 
களுக்கும் குத்தாக உள்ள 
சமதளம் ஆகுக . இத் 
தளத்தில் OB இன் வீழல் OL 
ஆகுக . அப்போது 

OL = 0B Cos { 90-9 ) 
8 

= OB sin a 

= 1b | Sing 

OL இன் மேல் எனும் புள்ளி 
படம் 80 

யை OM = | a | OL என இருக் 

கும்படிக் கொள்க . அப்போது 
OM = la | | b | sing . ( b , a க்கு இடஞ்சுழியாக இருந்தால் ) OM 
ஐ இடஞ்சுழியாக * எனும் தளத்தில் 90 ° க்கு சுழற்றுக , அதன் 
நிலை ON ஆகுக . அப்போது ON எனும் கோட்டுத்துண்டு , 


A 


{ i } OA , OB இரண்டிற்கும் குத்தாக அமைந்துள்ளது . 


( ii ) OA ஐ OB க்கு சுழற்றினால் இடஞ்சுழித்திருகு செல்லும் 
திசையில் OV உள்ளது . 

( iii ) ON இன் நீளம் = OA.OB Sin y = ja | | b | Sin 9 


ஃ ON = axb ( ON எனும் வெக்டர் axb எனும் வெக்டரைத் 
தருகிறது . ஆகவே வெக்டர் பெருக்கற்பலனை அடைய வீழல் , 
( வெற்று எண் ) பெருக்கல் , சுழற்றல் எனும் மூன்று செயல்களை 
அடுத்தடுத்துச் செய்கிறோம் . இவற்றை P , M , R ( Project 
Multiply , Rotate ) எனக்குறித்தால் P ( b + c ) == Pb + Pc 

M ( b + c ) = Mb + Mc 
R ( b + c ) = Rb + Rc 


ஒவ்வொன்றும் பரவு விதிக்கு உட்பட்டவை . 
aX ( b + c ) RMP ( b + c ) 

RMPb + RMPc 
* ax [ b + c ) = axb + axc 
இதற்கு மாற்று நிரூபணம் பிறகு தருவோம் . 


வெக்டர் பெருக்கல் 


45 


2 • 7 வெக்டர் பரப்பு சமதளத்தில் அமைந்த ஒரு வளை 
வரை சூழ்ந்த பரப்பை வெக்டரால் குறிக்க முடியும் . 


மாக 


C எனும் வரை , A எனும் 
பரப்பை அடைக்கிறது . இ . 
தத்தளத்திற்குக் குத்தாக ON N 
எனும் கோட்டைக் கொள்க . 
பரப்பு வரையின் மேல் இட 

வர வலக்கைத் திருகு 
செல்லும் திசையில் ON இன் 
திசையைக் கொள்ளவும் . ON 
இன் நீளம் பரப்பின் அளவா 
குக . அப்போது பரப்பை ON 
எனும் வெக்டரால் குறிக்கி 
றோம் . 


படம் 31 


A - ON ; அல்லது ON திசையில் n என்பது அலகு வெக் 
டராகுக . அப்போது பரப்பு = An ( A என்பது பரப்பின் அளவு ) 
எனக் குறிக்கப்படும் . 


2.8 axb என்பதன் வரை கணித விளக்கம் : 


( Geometrical meaning of axb ) 


N 


B 


OA = a ஆகுக 


OB = b 


b ஆகுக 


படம் 32 


OA , OB இவற்றை அடுத்தபக்கமாகவுடைய OACB எனும் 
இணை கரம் வரைக . ZAOB = g என்றால் 
COACB இன் பரப்பு = ( OA ) ( O5 ) sin 6 

* ta ) 1b ) sin a 
(வலக்தைத் திருகு முறைப்படி ) இணை கரத்தளத்திற்குக் 
குத்தாக உள்ள கோட்டில் ON = la | | b | sin g கொள்க . 


46 


வெக்டர் கணிதம் 


அப்போது ON 2 axb 

axb என்பது இணைகரத்தின் வெக்டர் பரப்பைக் கூறு 
கிறது . 

ON எனும் கோட்டில் n அலகுவெக்டரானால் ,axb = ( பரப்பு ) 
= | a | | b | sin a n ஆகும் . 


2.9 மூன்று வெக்டர்களின் பெருக்கற்பலன் : 


a , b , c என்பவை மூன்று வெக்டர்களாகுக . ஏதேனும் 
இரண்டு வெக்டர்களின் , வெக்டர் பெருக்கற்பலன் ஒரு வெக் 
டரைத்தரும் . axb என்பது வெக்டர் . ( axb ) என்ற வெக்டரும் 
வெக்டர் யும் ( 1 ) புள்ளிப்பெருக்கற்பலனையும் ( ii ) வெக்டர் 
பெருக்கற்பலனையும் தரும் , அதாவது ( i ) ( axb ) எனும் ஒரு 
பெருக்கற்பலன் . இது திசையிலாஎண் ஆனதால் இதை 
அளவை முக்கைப் பெருக்கற்பலன் ( Scalar triple product ) எனக் 
கூறுகிறோம் . ( ii ) { axb ) Xc வெக்டரான தால் , வெக்டர் முக்கைப் 
பெருக்கற்பலன் ( vector triple product ) என அழைக்கப்பெறும் 

[ { a.b ) திசையிலாஎண் ஆன தால் ( a.b ) .c என்றோ ( a - b ) Xc 
என்றோ கூறுவதில் பொருளில்லை ( a.b ) c எனக்கூறலாம் . 
a.bxc என்றால் a . ( bxc ) எனவே பொருளாகும் . ) ] 

2.10 அளவை முப்பெருக்கியின் படவிளக்கம் : 


N 


Mr. 


படம் 33 


OA = a ஆகுக 
OB = b ஆகுக 
OC 


OA , OB , OC இவற்றை விளிம்புகளாகவுள்ள இணைகரத் 
திண்மம் ( Parallelopiped ) வரைக . இதன் அடிப்பக்கம் OAC B 


வெக்டர் பெருக்கல் 


47 


எனும் இணைகரமாகுக . ON , இப்பக்கத்திற்குக் குத்துக் கோடா 
ககு . ON திசையில் உள்ள அலகு வெக்டர் 1 ஆகுக . ON க்கு 
C யிலிந்து CM எனும் குத்துக்கோடு வரைக . 

அப்போது OM = இணைக்கரத்திண்மத்தின் உயரம் . 

ஆனால் OM என்பது n எனும் அலகு வெக்டரின் மேல் 
OC யின் வீழலாகும் 
.. OM 

con 
அடிப்பக்கத்தின் பரப்பு | a | [ b sin a 
இணைகரத்திண்மத்தின் கொள்ளளவு = அடிப்பக்கம்பரப்பு 
X உயரம் 
( la | | b | sin e ) ( n.c ) 
la | | b | sin and 
axb.c 
இவ்வாறு axb.c எனும் அளவை முப்பெருக்கி a , b , c என்ப 
னவற்றைப் பக்கமாகவுடைய இணைகரத்திண்மத்தின் கொள்ள 
ளவைத் தருகிறது . 


2.11 குறிப்பு 1 : OBA C ஐ அடிப்பக்கமாகக் கொண்டால் 
தே கொள்ளளவு bxca எனவருவதைக் காணலாம் . 

ஃ axb.c bxca 
இதே போல bxca = cXa.b 
:: axb.c = bxc.a = cxa.b 
- [ வட்ட சுழற்சி முறையில் ( cyclic change ) a , b , c யின் வரி 
சையை மாற்றவரும் பெருக்கற்பலன் சமம் எனவருகிறது . ) 


2.12 குறிப்பு 2 : ( bxc) .a = a . ( bxc ) 
( புள்ளிப் பெருக்கல் மாற்று விதிக்கு அடங்கியது ஆதலால் ) 
ஆனால் axb.c = bXc.a எனவும் கண்டோம் . 
1. axbc = a . ( bXc ) 

ஆகவே அளவை முப்பெருக்கியின் பலன் காண்பதில் புள்ளி 
யையும் பெருக்கற்குறியையும் ஒன்றற்கொன்று மாற்றுவதால் 
பெருக்கற்பலன் மாறுவதில்லை . ஆகவே ( axb.c ) என்பதை 
[ abc ) எனக்குறிக்கப்டுகிறது . ஏனெனில் புள்ளியையும் பெருக் 
கற்குறியையும் இடையில் எங்கு வேண்டுமெனினும் எழுத 
லாம் நாமும் அளவை முப்பெருக்கை எழுத இக்குறியீட் 
டையும் கையாளுவோம் . 


48 


வெக்டர் கணிதம் 


குறிப்பு 3 : ( abc ] என்பது இணைகரத்திண்மத்தின் கொள்ள 
ளவைத் தருவதால் , அதற்கு பெட்டிப் பெருக்கற்பலன் ( Box 
product ) எனவும் பெயருள்ளது . 


குறிப்பு 4 : [ abc ] = 0 என்றால் இவை விளிம்பாகவுடைய 
இணைகரத்திண்மத்தின் 

கொள்ளளவு 

0 என வருகிறது . 
இணைகரத்திண்மத்தின் உயரம் = 0 ; அதாவது a , b , c , என்பவை 
சமதள வெக்டராகும் . இதைவேறுவகையாலும் அறியலாம் . 

axb.c = 0 என்றால் வெக்டர் { ax b ) யும் , C யும் குத்தாகும் , 
ஆனால் a , b எனும் வெக்டர்களும் axb வெக்டருக்குகுத்தாகும் . 
ஆன தால் எனும் வெக்டரும் 2 , b வெக்டர்கள் தரும் தளத்தில் 
அமைகிறது . குறிப்பாக ; ( i ) axb.a = 0 ( அல்லது ) axa.b = 0 
( ii ) மூன்று வெக்டர்களுள் இரண்டு வெக்டர்கள் ஒன்றற் 
கொன்று இணையானால் அவற்றின் அளவைமுப்பெருக்கற்பலன் 
பூச்சியமாகும் . 


குறிப்பு 5 : aa , Bb.yc என்பவற்றின் அளவைமுப்பெருக் 
கற்பலன் = xax Bb.yc = azy [ abc ] 


குறிப்பு 6 : i , j , k என்பவை ஒன்றற்கொன்று குத்தாக 
வுள்ள அலகு வெக்டர்களாயின் 

[ ijk ] = [ jki ] = ( kij ] = 1 
[ ikj ] = [ jik ] = [ kji ] = - 1 என வருகிறது . 


2.13 ax ( b Fc) = axb + aXC என நிறுவ : 

இருவெக்டர்களின் புள்ளிப்பெருக்கல் விதிகளையும் , 
அளவை முப்பெருக்கற்பலன் கருத்தையும் பயன்படுத்தி வெக் 
டர் பெருக்கலும் , பரவுவிதிக்கு ( Distributive Law ) அடங்கியது 
என நிறுவலாம் . 


நிரூபணம் : 

வெக்டர் s = aX ( b + c ) -axb - aXc ஆகுக . ஏதேனும் ஒரு 
வெக்டர் t யுடன் இன் புள்ளிப்பெருக்கற்பலனைக் காண்போம் 

t s = t.ax ( b + c ) -- t . (axb ) -t . (axc) 

வலப்பக்கத்தில் புள்ளியையும் பெருக்கற் குறியையும் மாற் 
றுவதால் , மதிப்பு மாறுபடாது . 

t.s = txa. { b + c ) -tx ( a.b ) -tx ( a.c ) 
புள்ளிப் பெருக்கற்பலன் பரவுவிதிக்கு அடங்கியது ஆத 
லால் , 


வெக்டர் பெருக்கல் 


49 


t.s = ( tXa ) . [ [ b + c ) -b - c ] 

= ( txa ) . [ 0 ] 


. 


t.s 


-- 


O 


t ஏதேனும் ஒரு வெக்டராதலால் S. க்குக்குத்தாக இருக்கத் 
தேவையில்லை . t சுழிவெக்டரும் அல்ல , 


ஃ s = 0 அதாவது ax ( b + c ) = axb + axc 


2.14 வெக்டர் பெருக்கற்பலனைக் குத்துப் பிரிவுகளில் 
கூற ! 


i , j , k என்பவை ஒன்றற் 
கொன்று குத்தாக ( இடந் 
சுழித்திருகு முறையில் ) 
அமையும் அலகு வெக்டர் 
களாகுக . 


k 


அப்போது a , b என்ற 
வெக்டர்களை i , j , k என்ற 
வெக்டர்களின் 

ஒருபடிச் 
சேர்க்கையாகக் கூறமுடி 
யும் . 


படம் 34 


a 


a , i + aj + ask 
b = b , i + b , j + bgk 

. . axb = a , b , ixi + a , b , ixj + a , bsixk 
+ a , b , jxi + a ,b ,jx j + a ,bjxk 
+ a , b , kxi + ayb ,kxj + a ,bgkxk 
ixk = -- kxj = i ; kxi = -ixk = j; ixj = -jxi = k 
ixi = O 

jxj = 0 

kxk = 0 ஆதலால் 
axb = ( a , bs - a , b , ji + ( a , b , -a , b ) j + (a , b , -a , b ) k 
எனவருகிறது . 


50 


வெக்டர் கணிதம் 


குறிப்பு 1. இதை அணிகோவை (Determinant form ) உரு 
வத்தில் கீழ்வருமாறு கூறலாம் . 
axb = ( a , i + a , j + agk ) X ( b , i + b , j + b , k ) 

k 
ai 
b , b , b , 


a , as 


a 


குறிப்பு 2 : 

ஒரு நிரை அணியாக ( row matrix ) இரு. 
வெக்டர்களையும் ஒன்றன்கீழ் ஒன்றாக எழுதினால் வெக்டர் 
பெருக்கற்பலனையும் உடனே எழுதலாம் . 

[ ay , ay , ag ] 
b [ bi , b ,, b .. ] 
..axb = [ ( a , bs - asb . ) , (a , b , - ab ) , ( a , b , -a , b ) ] 

ja , as a , al lay 
அல்லது axb = 

i + 
[ b , be [ b , b . 

| b , b , 


al 


+ 


A 


2.16 அளவை முப்பெருக்கற்பலனைக் குத்துப் பிரிவு 
களில் கூறல் : 

a , i + ajj + a , k 
b bii + b , j + bsk 

ci + cj + csk 
bXc ( b ,c - b ,c , i + [b.c - b , c .)j + ( b , c , - b ,cing 

= ayi + a , j + a , k 


.a.bxc = a , ( b , cs - b.c ) + a , ( b.c - bic ) + a , ( b , c , -b , c ) 
இதை அணிகோவையாகக் கூற 


abxc 


a , 

as 
b . b , b . 
c , , 


எடுத்துக் காட்டுக் கணக்குகள் 


sin A 
கணக்கு 1 : முக்கோணம் ABC யில் 


sin B sin C 

b 


ஸ் 


a 


என நிறுவுக : 

A , B , C யின் நிலைவெக்டர்கள் a , b , c 
.. 1 = Tc - b1 ; b = la - cl ; c = | b - al 


வெக்டர் பெருக்கல் 


51 


... X a 

( b - a ) X ( c - a ) = bc sin An ( ABC யின் தளத்திற்கு 
குத்தாகவுள்ள அலகு வெக்டர் n ஆகும் . 
ஆனால் ( b - a ) X { c - a ) = bXc + cXa + ax b 

(i ) axb + bxc + cXa எனும் வெக்டர் A B C யின் 
தளத்திற்குக் குத்தாகும் . முக்கோணத்தின் பரப்பு - ஆனால் 
( ii ) A = bc sin A 

la xb + bxctc Xal 
( iii ) bc sin A 

ca sin B 

ab sin C 
sin A sin B sin C 
b 

307o93 


a 


C 


A 


a 


கணக்கு 2 : a = 21-3j - k , b = i + 4j_2k என்றால் 

( i ) axb ( ii ) bxa ( iii ) ( a + b ) x ( a - b ) இவைகளைக் 
கணக்கிடு . 

512.5 
[ 2 , -3 , -1 ] 
b [ 1 , 4 , -2 ] 
ஃ axb [ 10 3 11 ] 10i + 3j + 11k 
( ii ) b 

[ 1 , 4 ,-2 ] 

[ 2 , - 3 , -1 ] 
bXa 

[ -10 , -3 , -11 ] = - [ 10i + 3j + 11k ] 
( iii ) a + b [ 3 , 1 , -3 ] 

[ 1 , -7 , + 1 ] 
ஃ . ( axb ) x ( a - b ) = [ -20 , -6 , -22 ] = - [ 20i + 6j + 22k ] 
அல்லது ( a + b ) x ( a -- b ) 

axa - axb + bxa ---bxb 
0 + bxa + bxa - 0 

2bxa 

= - [ 20i + 6 + 22k ] [ bxa ன் மதிப்பு ( ii ) ல் கண்டுள் 
ளோம் ) 


a - b 


-- 


கணக்கு 3 : a 2i - 6j - 3k 

b 4i + 3j - k 
என்றால் a , b என்ற தளத்திற்குக் குத்தாகவுள்ள அலகு 
வெக்டரைக் காண்க : 

axb = lal | b | sin a n ; laxb | = la | lb ] sin g . n , என் 
பது a , b தளத்திற்குக்குத்தான அலகு வெக்டர் 


52 


வெக்டர் கணிதம் 


== 


axb 
. n 

laxb | 
axb 15j - 10j + 30k 

5 [ 3j--- 2j + 6k ] 
ஃ laxb | 519 + 4 + 38 

5 

[ 3j_2j + 6k ] 
35 
3 

2 


35 


ஃ n 


( 


+ ) 


a 


கணக்கு 4 : a = 2i + 3j - k ; b = i + j + 5k ; c = 16j -- 11j_k 
என்றால் a , b , என்பவை ஒன்றற்கொன்றுகுத்தான வலக்கை 
வெக்டர்கள் என நிறுவுக . 

[ 2,3 , -1 ] 
b [ 1 , 1 , 5 ] 

[ 16 , -11 , -1 ] 
.. a Xb [ 16 , -11 , -1 ] ..axb = c 

[ 54 , 81 ,-27 ] ஃ . bxc 27a 
.. a , b , c என்பவை ஒன்றற்கொன்று குத்தான வலக்கை 
வெக்டர்களாகும் . 


C 


bxc 


கணக்கு 5 : A ( 2,3,0 ) B ( - 1,2,4 ) என்ற புள்ளி வழிக்கோட் 
டிலிருந்து R ( 3,1 , -1 ) என்ற புள்ளியின் மிகச் சிறிய தூரம் 
என்ன ? 


e 


|| 


AB = [ -3 , -1,4 ] = -3i - j + 4k 
* AB என்ற கோட்டில் அலகு 
வெக்டர் e 

3i - j + 4k 
19 + 1 + 16 
-3i - j + 4k 

126 
AR = [ 1 , -2 . - 1 ] = i - 2j_k 
ஃ . ARXe [ 1-2-1 ] 

X [ -3-1 + 4 ] /v26 
[ -9 , -1 , -7 ] 

126 


வெக்டர் பெருக்கல் 


53 


* | ARxe | = 181 + 1 + 49 

131 
26 

26 
* மிகச்சிறிய தூரம் அல்லது R லிருந்து AB க்குக் உள்ள 

13 / 
தூரம் = 

26 
கணக்கு 6 : 4i + 5j + k ; -j - k ; 3i + 9j + 4k , -4i + 4j + 4k 
எனும் நிலைவெக்டர்களையுடைய நான்கு புள்ளிகள் ஒரே தளத் 
தில் அமைபவை எனக்காட்டு . 

( MÀU ) 
புள்ளிகள் முறையே A , B , C , D ஆகுக , 

அப்போது AB , BC , CD , எனும் வெக்டர்கள் சமதள வெக் 
டர்களாயின் நான்கு புள்ளிகளும் ஒரே தளத்தில் அமையும் 
அதற்கு AB.BCX CD = 0 எனக் காட்ட வேண்டும் . மூலப் 
புள்ளியாயின் . 

OA , 4i + 5j + k 
OB 0j - j - k AB 

- 4i - 6j_2k 
OC 3i + -9j + 4k BC 

3i + 10j + 5k 
OD - 4j + 4j + 4k CD -7i -- 5j + ok 

- 4 -6 -2 
:: - 
AB -BCxCD = 

3 10 5 
-7 

-5 0 
-7 [ -- 30 + 20 ] +5 [ -20 + 6 ] 

= 70-70 = 0 
ஃ.4 புள்ளிகளும் ஒரே தளத்தில் அமைபவை . 
ஒருபுள்ளியைச் சுற்றி ஒருவிசையின் திருப்பு திறன் 

(Moment of a force about a point ) 


= 


-- 


hxF 


PN எனும் கோட்டின் வழி 
யுள்ள விசை F ஆகுக . 
A ஏதேனும் புள்ளியாகுக . 

விசையின் கோட்டில் P ஒரு 
புள்ளியாகுக , 

அப்போது APXF எனப்படு 
வது A வைச் சுற்றி விசை F 
இன் திருப்பு திறன் ( Moment 
or torque of F about A ) 

எனப் 
படும் . 


h 


| 


N 


படம் 35 


54 


வெக்டர் கணிதம் 


ஆகவே விசையின் திருப்பு திறன் 
( i ) ஒரு வெக்டராகும் . 
( ii ) விசையியங்கும் கோடும் , புள்ளியும் நிச்சயிக்கும் 
தளத்திற்குக் குத்தாகவுள்ள வெக்டராகும் . 

( iii ) அதன் திசை AP , F இவற்றுடன் வலக்கைத் திருகு 
மரபில் அமையும் 

( iv ) AP , F இவற்றிடைக்கோணம் என்றால் திருப்பு திற 
னின் அளவு F - AP sin a = F • AN ஆகும் . 

( AN விசையின் கோட்டிற்குள்ள குத்து தூரம் ) 


சமதள விசைகளின் சுழல் திறன் : 


இங்கு ஒரே தள விசைகளைப் பற்றி மட்டும் சொல்வதால் , 
0 வை மூலப்புள்ளியாகவும் j , j எனும் ஒன்றற்கொன்று குத்தான 
அலகு வெக்டர்களைக் கொள் வோம் . 


A யின் நிலைவெக்டர் x , i + y , j ஆகுக . 
F Xj + Yj ஆகுக . 
P ( x , , y ) எனும் புள்ளி F இல் ஆகுக 
AP ( x - x ,)i , + ( y1 - y ) j 
F = xi + yi 
ஃ . APXF [ Y ( xy - x , ) - ( y : -y , ) X ] k 
A மூலப்புள்ளி O வில் ஆனால் A ( 0,0 ) ஆகும் 
திருப்பு திறன் [xY - y , X ] k 


- 


திருப்பு திறன் விசைகள் இயங்கும் தளத்திற்குக் குத்தா 
கவே இருக்குமா தலால் , ஒருதள விசைகளைப் பற்றிக் கூறு 
மிடத்து R என்பதைக் கூறத்தேவையில்லை . 


. திருப்பு திறன் ( 0 வைச் சுற்றி ) = (xY - y : X ) என மட்டும் 
கூறினால் போதும் . 

குறிப்பு : P.Q என்பவை இருவிசைகளாகுக . 
R = P + Q ஆகுக P , R , Q என்பவை 
A என்ற புள்ளியில் தாக்கட்டும் . 

அப்போது ) என்ற புள்ளியைச் சுற்றி அவற்றின் திருப்பு 
திறனைக் காண்போம் . 


வெக்டர் பெருக்கல் 


55 


R ன் திருப்பு திறன் OAXR 

OAX ( P + Q ) 
OAXP + OAXQ 
P யின் திருப்பு திறன் + Q வின் 

திருப்புதிறன் . 
இருவிசைகளின் திருப்புதிறன்களின் கூடுதல் , அவற்றின் 
கூடுதலின் திருப்புத்திறனுக்குச் சமமாகும் : 


கணக்கு : 4j - 2j + 9k என்ற நிலை வெக்டருடைய புள்ளி A 
வழிச் செல்லும் விசை P = 9i + 3j_6k ஆகும் 6i - 3j - 7k என்ற 
நிலை வெக்டருடைய B என்ம் புள்ளியைச் சுற்றி அதன் திருப்பு 
திறன் கணக்கிடுக . 


BAXP 


திருப்பு திறன் 

B 


- 


A 


ஃ . BA 


--- 


P 


[ 6 , -3 , -7 ] அதாவது 6i - 3j - 7k 
[ 4 , -2, 9 ] அதாவது 4j - 2j + 9k 
[ -2 , 1 16 ] 
[ 9 , 3 , -6 ] 
( -54 , 132 , -15 ] 
- 3 [ 18 , -44,5 ] 
-3 [ 18i - 44j + 5k ] 


: . BAXP 


திருப்பு திறன் 


பயிற்சி 


1. சுருக்குக . ( i ) 2jx ( 3i - 4k ) ( ii ) (i + 2jXk 

( iii ) (2- 4k ) X ( i + 2j ) ( iv ) ( i + 4j + 3k ) x ( 4i + 3k ) 

( v ) ( 3i + 2j - k ) x ( 3i - 2j + 4k ) 
2. a = j- 2j + 3k ; b = 2i + j - k ; c = i + 3j - 2k என்றால் ( i ) 
(axb ) xc( ii ) a.bxc (iii) ( axb ] X ( bxc ) ( iv ) | ax ( bxc ) | ( v ) 
( axb) . இவற்றைக் காண்க . 

3. a = 3i - j - 2k ; b = 2i + 3j + 3k என்றால் a , b இவற்றிற்குக் 
குத்தான அலகு வெக்டர் காண்க . 

4. u = 21-3j - k : v = i + 3j - 2k என்றால் U , V இவற்றிற்குக் 
குத்தான அலகு வெக்டர் காண்க . 

5. 2j - j + k ; 3i + 4j - k என்ற இரு வெக்டரிடையே உள்ள 
கோணத்தின் சைன் விகிதம் என்ன ? 


58 


வெக்டர் கணிதம் 


6. i + 2j - k என்ற புள்ளியைச் சுற்றி , 2i - i + 3k என்ற 
புள்ளி வழிச் செல்லும் 3i + k என்ற விசையின் திருப்பு திறன் 
என்ன ? 

7. A ( 1 , -3 , 4 ) எனும் புள்ளியிலிருந்து B ( 4 , -3 , 5 ) எனும் 
புள்ளியை நோக்கி 13 அலகுள்ள விசை செல்கிறது . P ( 2 , 3 , 7 ) 
எனும் புள்ளியைச்சுற்றி அதன் திருப்பு திறன் என்ன ? 

8. A ( 2 , 3 , 0 ) B ( -1 , 2 , 4 ) என்ற புள்ளிகளைச் சேர்க்கும் 
கோட்டிலிந்து R ( 3,1 , - 1 ) எனும் புள்ளியின் மிகச்சிறிய தூரத் 
தைக் கணக்கிடுக . 

9. A ( 1 , -2 , -1 ) B ( 4 , 0 , - 3 ) C ( 1 , 2 , -1 ) D ( 2 , -4 , - 2 ) 
என்பவை நான்கு புள்ளிகள் என்றால் , 

AB , CD என்றகோட்டிடையேயுள்ள மிகச்சிறிய தூரத்தைக் 
கணக்கிடுக . 

10. A ( 2 , 4 , 1 ) B ( -1,0 , 1 ) C ( --1 , 4 , 2 ) என்ற புள்ளிகள் 
அமையும் தளத்திற்கு ( 1 , -2 , 1 ) என்ற புள்ளியிலிருந்துள்ள 
குத்து தூரமென்ன ? 


11. 5i + 6j + 7k ; 7i - 8 + 9k ; 3i + 20j + 5k எனும் வெக்டர் 
கள் ஒரே தளத்தில் உள்ளவை எனக்காட்டு . 

( M.U. ) 
12. a = 4i - 8j + k b -- 2 ; -j - 2k c = 3i - 4j + 12k இவற்றைப் 
பக்கங்களாகவுடைய 

இணைகரத்திண்மத்தின் கொள்ளளவு 
என்ன ? 

( M.U. ) 


2.17 வெக்டர் முப்பெருக்கற்பலன் ( Vector Triple Product ) 

a , b , c என்பவை மூன்று வெக்டர்களானால் ( axb ) Xc என் 
பதும் ஒரு வெக்டராகும் எனத் தெரிகிறது . இதனை வெக்டர் 
முப் பெருக்கற் பலன் எனக்கூறுவார் . இதன் விரிவு ( Expansion ) 
என்ன என்பதைக் காண்போம் . 


( axb ) xc = ( a + c ) b- ( b.c ) a என நிறுவ 


நிரூபணம் : 


( ax b ) xc எனும் வெக்டர் (axb ) என்ற வெக்டருக்குக் குத் 
தாகும் . ஆனால் a , b என்ற வெக்டர்களும் ( axb ) எனும் வெக் 
டருக்கு குத்தாகவுள்ளன எனக் கூறியுள்ளோம் . 


a , b , எனும் வெக்டர்கள் அமைக்கும் தளத்தில் ( axb ) 
XC எனும் வெக்டரும் அமைகிறது . ஆகவே , இதனை a , b என்ற 
வெக்டர்களின் ஒருபடிச் சேர்க்கையாகக் கூற முடியும் . 


வெக்டர் பெருக்மல் 


57 


ma + Kb [ 1.14 பார்க்க ] 


(axbXc 
ஆனால் ( axb ) xc.c 

A ( a.c ) + A ( b.c ) = 0 


O 


a c 


1 


b c 
-A 


P 


ஆகுக . 


a 


ப 


= a ( a.c ) 
A = - ( b • c ) 
ஃ . ( axb ) xc = a [ [arc ]b- ( b c ) a ] . ....... ( 1 ) 
a இன் மதிப்பைக்காண வேண்டும் . 

a க்கு இணையாக i வெக்டரைக் கொள்க . a , b யின் தளத் 
தில் வெக்டரைக் கொள்க . 


a = a , i 
b = hji + b , j 

c = ci + c , j + ck 
axb = a , b , k 
( ax b ) Xc = ( ayb ,c )j - 

a , b , c , i ....... ( i ) 
a [ [ a.c ) b- ( b • cla ] யின் 
மதிப்பைக் காண்போம் . 


. 


A 


arc = ancy 
( a + c ) b = a , b , c , i + a , b ,cj 

b • c = b.cr + b , c , 


படம் 36 


... ( b.c ) a = ajbci , + a , b , c , i 
ஃ ( a + c ]b- (b.c ) a = a , b ,cj - a , b ,ci ...... ( ii ) 

ஆனால் ( axb ) xc = a [ [ac ]b- ( b • cla ] 

i ) , ( ii ) லிருந்து a = 1 
: (axb ) xc = ( a.c )b- ( b.c ) a 
குறிப்பு : cx (axb ) = - [ [ axb ) xc ] 

cx ( ax b ) = ( b • c ) a- ( ca ) b 


குறிப்பு : ( ax b ) xc = ( a.cjb- ( b.c ) a 

( bxc ) Xa = ( boa ) c - ( c.a ) b 
( cxa ) xb = [ c.b }a- [ a.b ] c 


58 


வெக்டர் கணிதம் 


வெக்டர்களை இடம் மாற்ற வெவ்வேறு பெருக்கற் பலன் 
வருகிறது . மூன்றையும் கூட்ட , 

( axb ) xc + (bxc ) xa + (cXa) xb = 0 என வருகிறது . 


2.18 நான்கு வெக்டர்களின் பெருக்கல் 

நான்கு வெக்டர்களின் அளவைப் பெருக்கற்பலன் 
( Quadruple scalar product ) 


axb . ( cxd ) 

[ a , b , cXd என்பதன் அளவை 
= axb . ( cxd ) 

முப் பெருக்கற் பலனாகக் 
= a.bx (cxd ) 

கொள்ள ] [ புள்ளியையும் , பெ 

ருக்கல் குறியையும் மாற்ற ] 
= a . [ [ b.d ] c- { b.c ) d ] 
= ( a c ) ( b.d ) - ( a.d ) ( b.c ) 

தை அணி கோவையாகக் கூறலாம் . 
(ax b ) . (cxd ) 

a.c a.d 
b.c b.d 


2.19 நான்கு வெக்டர்களின் வெக்டர் பெருக்கற்பலன் 
{ Quadruple vector product ) 


( axb ) x [ cxd ) என்பதன் விரிவைக் காண்போம் . 


cxd = u ஆகுக . 


( ax b ) xu =( a • u ]b- ( b • ula 

( a.cxd ) b - ( b.cxd ) a 
ஃ ( axb ) x ( cxd ) = [ acd ] b- [ bcd ] a 

தையே வேறு வகையாக , அதாவது C , d என்ற வெக்டர் 
களின் ஒருபடிச் சேர்க்கையாகக் காண்போம் . 
( axb ) 

V ஆகுக 
. ( axb ) x ( cxd ) vx ( cxd ) 

( v.d ) c - ( v.c ) d 
( axb ) x ( cxd ) [ abd ] c- [ abc ] d 
* [ acd ] b- [ bcd ] a [ abd ] c- [ abc ] d 
.. ( abc] d 

[ bcd ] a - [ acd ] b + [ abd ] c 
[ bcd ] a + [ cad ] b + [ abd ] c 


வெக்டர் பெருக்கல் 


59 


ஆகவே ஏதேனும் ஒரு வெக்டர் d ஐ a , b , c என்ற ஒரே 
தளத்தில் அமையாத வெக்டர்களின் ஒருபடிச் சேர்க்கையாக 
ஒரேமுறையில் மட்டும் கூற முடியும் எனக்காண்கிறோம் . 
இதையே 1.14 ல் படம் வரைந்து கண்டோம் . 


பயிற்சி 
1. u = 

u = 2i + 5j - 3k ; v = i + 7j + 5k ; w = 2j - 6j + k 

x = i + j + k என்றால் கீழ் வருவன காண்க . 
( i ) uxv - w ( ii ) ( uxv ]Xw ( iii ) ux ( vXw ) 
( iv ) ( uxv ) . ( vXw ) ( v ) ( u W ) ( v • x ) -- ( u • x ) ( v • w ) 
2. கீழ் வருபன காண்க : 
( i) ( a + b ) - ( b + c ) x ( c + a ) = 2 [ cba ] 
( ii) ( a - b ) . ( b - c ) x ( c - a ) 

= 0 


பின் கண்டவற்றை நிரூபி 


= 0 


3. (axb). (cxd ) + (bxc) (axd ) + ( cxa ) (bxd ) 
4. (axb ) x (bxc). (cXa ) = [ abc ] 
5. ( a - d ) ( b - c ) + ( b - d ) ( c - a ) + ( c - d ) ( a - c ) = 0 


பிற்கோப்பு : 
இயல் முறை கணிதத்தில் 
வெக்டர் கணிதம் பயன்படும் வகை 


முன்னுரை : மூன்று அளவு வெளியில் ( Three dimensional 
Space ) , புள்ளிகள் , நேர்கோடுகள் , சமதளங்கள் , இவை 
பற்றி வெக்டர் கணிதம் வழி ஆராயும் வகையை இப்பிற்கோப் 
பில் விவரிப்போம் . ஆங்காங்கு வெக்டர் குறியீட்டிலிருந்து , 
கார்டீசியக் கூறுகளில் கூறும் முறையும் , மறுதலையாகக் கார் டீ 
சியக் கூறுகளிலிருந்து வெக்டர் குறியீட்டில் கூறும் வகையை 
யும் விவரிப்போம் . 


1. புள்ளி : ஏதேனும் ஒரு புள்ளி 0 வை மூலப்புள்ளி 
யாகக் கொண்டால் , வெளியில் உள்ள ஒவ்வொரு புள்ளியை 
யும் அதற்கே என உரித்தான ஒரு நிலை வெக்டராய் கூறலாம் 
எனக் கூறியுள்ளோம் . [ 9 பார்க்க ] P ஏதேனும் புள்ளியா 
னால் OP அதன் நிலை வெக்டராகும் . அதை r எனவும் எழுத் 
துக் குறியீட்டாலும் குறிக்கலாம் . 


புள்ளியின் கார்டீசியக் கூறுகள் : r எனும் வெக்டரைக் 
குத்துப் பிரிவுகளாகிய i , j , k எனும் அலகு வெக்டர்களில் 
r = xi + yj + zk எனக்கூறலாம் எனக் கண்டோம் அப்போது 
( x , y , z ) என்பவை P யின் கார்டீசியக் கூறுகள் எனப்படும் . 


மறுதலையாக , P யின் கார்டீசியக் கூறுகள் ( x , y , z ) என்றால் 
அதன் நிலை வெக்டர் r = xi + yj + zk 


2 . 

ரு புள்ளிகளிடையே 
சூத்திரம் . 


உள்ள தூரத்தைக் கூறும் 


A ( x ,, yi , z , ) B ( x ,, y ,, z , ) இரு புள்ளிகளாகுக . அவற்றின் 
நிலை வெக்டர்கள் a . b குக . 


வெக்டர் பெருக்கல் 


61 


* a = 


xi + y ,j + zk 
b = x ; i + y , j + z ; k 
AB = ( x , -x ) i + ( y . - y ) j + ( z , - z , ) k . 
... A , B இடையேயுள்ள தூரம் 


. 


AB 


| ABI 


-- 


( x , - x ) + (y , - y ) + (z , - z , ) 


இரு அளவு வெளியில் , k உறுப்பு இருக்காது . அப்போது 
A B = > (x, -x,) + {y , -y ,) ஆகும் . 


3. இரு புள்ளிகளைச் சேர்க்கும் கோட்டுத் துண்டை 
குறிப்பிட்ட விகிதத்தில் பிரிக்கும் புள்ளி ஒரு கோடமையும் 
புள்ளிகள் A , B , P ஆகுக . அவற்றின் நிலை வெக்டர்கள் a , b , p 
ஆகுக . P எனும் புள்ளி A , B ஐ 1 : 1 விகிதத்தில் பிரித்தால் 

a + Ab 
p 

எனக்கூறியுள்ளோம் . 
1+ ) 


கார்டீசியக் கூறுகளில் கூற : 


a 


A B P யின் கார்டீசியக் கூறுகள் முறையே ( x ,, y , z , ) ( x ,, y ,, z , ) 
(xp ,yp , zn ) ஆகுக . அப்போது ,, 

xi + y , j + zik 
b = x , i + y + z , k 
p = xpi + ypj + zpk 

a + Ab 
p = 

என்றதில் i , j , k எனும் , பிரிவுகளைச் 

1+ ) 
சமன்படுத்த 
x , + Ax, 

y : + AV , z / + z , 
Xp 

, yp 
1 + A 1 + A 

1+ 


, 2, 


எனவருகிறது . 


( குறிப்பு : விகிதத்தை m : n என்று கொண்டால் 


Xp 


mx , Fnx , 
m + n 

- yp 


my, + ny, 

, 2p = 
m + n 


mz , + nz , 
m + n 


எனக் காண்கிறோம் .) 

3 


62 


வெக்டர் கணிதம் 


ஒரு கோட்டின் திசைக் கோசைன்கள் : ஒரு கோட்டின் 
திசையை எவ்வாறு திசைக் கோசைன்களால் கூறு கிறோம் 
என்று பார்த்தோம் . 


அவை 1 , m , 11 எனில் , I + m + n = 1 எனவும் கண்டோம் . 
1 , m , 11 என்ற திசைக் கோசைன்களையுடைய அலகு வெக்டர் 
e li + mj + nk எனவும் கண்டோம் . இதை அடிக்கடி பயன் 
படுத்துவோமாதலில் மீண்டும் கூறுகிறோம் . 


= 


திசை விகிதங்கள் - திசைக் கோசைன்களுடன் நேர்விகி 
தத்தில் உள்ள , எந்த மூவெண் தொகுதியும் கோட்டின் திசை 
விகிதங்கள் ( Directioll ratios ) எனப்படும் . ( 1 , m , 11 ) திசைக் 
கோசைன்களாயின் ( R ] , Rm , Rn ) அதன் திசை விகிதங்களா 
கும் . [ R ஏதேனுமொரு எண் ] 


குறிப்பு 1 : 0P = r = ( xi + j + zk ) என்றால் OP திசையில் 
அலகு வெக்டர் , 


X 


7 


|rli + Pi + 


k [ 24 பார்க்கவும் . ] 


- 


irl 


X 


y 


( i ) : OP யின் திசைக்கோசைன்கள் 


Z 


* 


급 


| r | 


| r |! 


( ii ) அதன் திசை விகிதங்கள் ( x , y , z , ) 


குறிப்பு 2 : - ( x , y , zi ) , B ( x ,, Y ,, z , ) இருபுள்ளிகளாயின் 
( x , -x ) i + ( y2 - Y ) j + z , _ z, k 

ஆகவே AB யின் திசைக் கோசைன்கள் 
(x , -- x ) {y : -- 11 ) ( 7., --7 ,) 
AB AB 

AB 


குறிப்பு : ( i ) AB || CD என்றால் , 
AB = ACD 


ஆகவே AB , CD இவற்றின் திசை விகிதங்கள் நேர் விகி 
தப் பொருத்தத்தில் இருக்கும் . மறுதலையாக , திசை AB , CD 
என்பவற்றின் விகிதங் 

விகிதங்கள் நேர்விகிதப் பொருத்தத்தில் 
இருந்தால் , AB || CD ஆகும் . 


வெக்டர் பெருக்கல் 


63 


( ii ) \ B || BG எனின் , A , B , C ஒரு கோடமைனவாகும் . 

AB ABC ஆதலால் இரு கோட்டுத் துண்டுகளின் 
விகிதம் திசை விகிதங்களின் , விகிதமாகும் . 
உதாரணம் : ( 2 , 5 , -4 ) ; ( 1 , 4 , -3 ) ; { 4 , 7 , -6 ) ; ( 5 , 8 , -7 ) 
எனும் புள்ளிகள் ஒரு கோடமைவன எனக்காட்டு . 

புள்ளிகளை A , B , C , D எனக்குறிக்க , 
AB = -i - i + k 
BC = 3i + 3j - 3k BC . = - 3AB = SBA 
CD = i + j - k 

BC SCD 
AD = 3i + 3j - 3k ஃ . B C 

B , C , A ஒரு கோடமைவன . 

B , C , D ஒரு கோடமைவன . 
* . .1 , B , C , ID எனும் நான்கு புள்ளிகளும் ஒரு கோடமை 

{[ AB DC : \ D BC என வருவதையும் காணலாம் . ) 


வன . 


- 


இரு கோடுகளிடையே உள்ள கோணம் : 

இருகோடுகளின் திசை விகிதங்கள் ( l, m , n ) , (I , m , n ) 
ஆகுக . அவற்றிடையே உள்ள கோணம் 9 ஆகுக . OP , OQ 
கோடுகளுக்கு இணையான அலகு வெக்டர்களாகுக . 

OP -OQ = | OPTTOQ | Cose 


Cos 0 


ஆனால் OP = li + mj + nk 

OQ l i + m j + n k 
ஃ OP - OQ ] ] + mm + nn 
:: Clos 9 

111 + mm + n " 
குறிப்பு : 1 ( i ) இரண்டு கோடுகள் ஒன்றுக்கொன்று 
குத்தானால் , 

OP.OQ - 0 
. 11 + mn + nn = 0 

( ii ) p , q , r இவை திசை விகிதங்களானால் கோடுகள் குத் 
தாக இருக்க pp + qg + rr = 0 
[ ஏ 
ஏனெனில்p = RI , ( = Rm , r = Rn ; p = R 1 ; q = R m ; r = R n ] 

2 { mil - m n ) 
என நிறுவ . 

OP = }i - inj + nk 
QQ = li + m j + n k 


Sillo 


64 


வெக்டர் கணிதம் 


.0PXOQ = ( mn - m n ) i + ( nl - n l)j + ( Im - 1 m ) k 
ஆனால் OPXOQ = Sin g • n ( n அலகு வெக்டர் ) 


ஃ Sing 
... Sing 


| OPxOQ / 
( mn - m n ) + ( nl -n l ) + (Im - I m) 


நான்முகியின் கொள்ளளவு : ( Volume of a tetrahedron ) 


( i ) வெக்டர் குறியீட்டில் : 


ABCD நான் முகியாகுக . 
ABXAC = ( AB ) ( AC ) Sing n 
( n , A B C என்ற தளத்திற் 
குக் குத்தாக உள்ள அலகு 
வெக்டர் ) 
: ABXAC = 2an ( 
முக்கோணம் A B C யின் 
பரப்பு ) . 


9 


B 


படம் 37 


ABXAC - AD = 2 An - AD 

2All [ h = நான்முகியின் உயரம் . 
6V ABC ஐ அடிப்பக்கமாகக் கொள்ள 


([ABO 


[ நான்முகியின் கொள்ளளவு V = } Ah என்பது சூத்திரம் ) 
ஃ . V 

ABXAC.AD 


( ii ) கார்டீஷியக் குறியீட்டில் A ( x , y , z , ) , B ( x , y , z , ) , C ( x , y , z , ) 
D ( x ,y ,z ) ஆகுக . அப்போது , 

AB = ( x , -x , ) i + (y2 - y1 ] j + ( z , -z ; ) k 
AC = ( x ; - x , ) i + ( y : -y ) j + (zs - z , ) k 
AD ( x , - x ) i + ( y . - y ) j + (z - Z ) k 
ஃ V = HABX ACAD = 


.. V = ! 


X , --x ] y : -y , Z , - Z 
X - X , y : -y1 28 - Z1 
X - X y , -y1 z - Z 


வெகடர் பெருக்கல் 


65 


- 


x , Y1 7 , 

x , y , z , 1 
குறிப்பு : V . 

எனவும் 
x y : Z9 1 
x , y , z . 1 

1 ) 
கூறலாம் . ஏனெனில் இரு அணிகோவைகளும் சமம் .. 

நான்முகியின் கொள்ளளவை , இரு எதிர்ப்பக்கங்களின் 
நீளங்களில் கூற : 

ADXBC எனும் வெக்டர் , AD , BC ,எனும் வெட்டாத இரு 
விளிம்புகளுக்கும் பொதுக் குத்தான வெக்டராகும் . இதில் 
அமையும் அலகுவெக்டர் ADXBC 

IADXBCI 
. AD ,BC , இரு விளிம்புகளுக்கிடையேயுள்ள மீச்சிறு குத்து 

ADX BC 
தூரம் d = AB . 

JADXBC ) 
AB - ADX ( AC -- AB ) 
: d = 

AD.BC sin a 
AB.ADXAC 

( AB ADX AB = 0 ஆனதால் ) 
AD.BC sin 9 
6V 

[ AD = a ; BC = b ஆகுக . ] 

ab sin 
. : V = abd sin a 


ப 


|| 


11 


r 


தளத்தின் சமன்பாடு : 

0 என்பதை மூலப்புள் 
ளியாகக் கொள்வோம் . ஒரு 
தளத்திற்கு ON குத்துக் 
கோடாகுக . ON = p ஆகுக 
தளத்தில் P ஏதேனும் புள் 
ளியாகுக . அதன் நிலை 
வெக்டர் 

என்க . ON 
திசையில் அலகு வெக்டர் 
e என்க . P தளத்தில் எங் 
கிருப்பினும் PN IT ON 

( இது தளத்தின் முக்கிய 
படம் 38 

பண்பு ] 
. ON என்ற திசையில் OP யின் வீழல் = ON = p 
ஆகவே re = P 
இதுவே தளத்தின் ஒரு வெக்டர் சமன் பாடாகும் . 


68 


வெக்டர் கணிதம் 


கார்டீயக் கூறுகளில் சமன்பாடு . 


= li + mj + nk 


e இன் திசைக்கோசைன்கள் 1 , m , n என்றால் e 
P ( x , y , z ) என்றால் r = xi + yj + zk 

. r e lx + iny + llz 


. தளத்தின் சமன்பாடு 1x + my + ilz = P ஆகும் . 


மூன்றுபுள்ளிகள் வழி அமையும் தனத்தின் சமன்பாடு : 

A , B , C மூன்று புள்ளிகளாகுக . () எனும் மூலப்புள்ளிக்கு 
அவற்றின் நிலைவெக்டர்கள் a , b , c என்க . அவை வழி அமை 
யும் தளத்தில் r எனும் நிலை வெக்டரையுடைய P ஏதேனும் 
புள்ளி ஆகுக . 


அப்போது AP , AB , AC ஒருதள வெக்டர்களானதால் , 
APXAB.AC = 0 


அதாவது ( r - a ) x { b - a ) . { c - a ) = () 
( இதைவிரித்தெழுத . ( axb + bxc + cxa] = [abc ] எனவரும் ) 
r = xj - 1 - yj + zk ; 

+ y ; a = x , i - Fy , j + z ; k b = x , i + y , j + z , k 
c = xi + y j + zk ஆனால் 


கார்டீசியக் கூறுகளில் தளத்தின் சமன்பாடு : 


7 


-71 


X- 1 

y -y . 
X , -X ) y , -- VV1 
X .--- X , y : -y1 


Z , -- Z1 


23--2, 


1 


என வருவதைக் காண்கிறோம் . 


மாற்றுமுறை : AB, C , P சமதளப் புள்ளிகளானால் அவற் 
றின் நிலைவெக்டர்கள் கீழ்வரும் நியதிக்குட்பட்டு இருக்கவேண் 
டும் எனக்கண்டோம் . 


O 


அதாவது 8P + da + Bb + yc 

8 + 8 + B + y 


0 


கார்டீசியன் உறுப்புக்களில் கூற : 

i , j , k என்ற திசையிலுள்ள குத்துப்பிரிவுகள் தனித்தனியே 
பூச்சியமாகும் . 


வக்டர் கூட்டல் , கழித்தல் 


67 


dx-+ ax , + Bx, + yx = 0 
8y + ay : + By + YY 0 

8z + az , + Bz , + yzy 
அல்லாமலும் . 8 + 8 + 3 + Y = 0 


a , 3 , y , 8 இவைகளை நீக்க , தளத்தின் சமன்பாடு . 


1 


| 


X | Z 
X Y Z 
x , y , z , 
X , 13 Z 


= 


0 என வருகிறது . 


1 
1 


2 


சம 


இரண்டு புள்ளிகளைக் கொண்டு , ஒருகோட்டிற்கு இணை 
யாகவுள்ளதாத்தின் சான்பாடு . 

a , b இருபுள்ளிகளின் நிலைவெக்டராகுக . ( எனும் வெக்டர் , 
கோட்டிற்கு இணையாகுக . என்பது தளத்தில்உள்ள ஏதேனும் 
புள்ளியின் நிலைவெக்டரானால் (1 -- a ) , a - b ) . c என்பவை 
தள வெக்டராகும் . 

. சமன்பாடு ( r a ) . { a - b ; Xc = 0 . 

C யின் திசைக்கோசைன்கள் , 1 , 1 ) } , n என்றால் ( இதன் கார் 
டீசிய உருவத்தை அணி கோவையில் காண்க ) 

( iii ) ஒருபுள்ளியைக் கொண்டதும் , இருகோடுகளுக் 
கிணையாக அதுை மானதளத்தின் சமன்பாடு . 


புள்ளியின் நிலைவெக்டர் a ஆகு 
தளத்தின் ஏதேனும் புள்ளி r ஆகுக . 

தரப்பட்டுள்ள கோடுகளுக்கு இணையாகவுள்ள வெக்டர் 
கள் b , c ஆகுக . 

அப்போது ( r - a ) , b , c இவை சமதள வெக்டர்களாகும் . 


. தளத்தின் சமன்பாடு ( r - a ) . bxc = 0 


குறிப்பு : b , c இன் 

திசைக்கோசைன்கள் ( 1 , , m ,, n ) 
( l ,, m ,, n , ) ஆனால் கார்டீசியக் கூறுகளில் சமன்பாடு 

x - x , y - V , 2-7 
1 , 

11 

= O 
1 , 


ml 


m , 


ng 


எனவருகிறது . 


88 


வெக்டர் கணிதம் 


நேர்கோட்டின் சமன்பாடு : 

( i ) ஒரு புள்ளி வழி , குறிப்பிட்ட திசைக்கோசைன்களை 
யுடைய கோட்டின் சமன்பாடு : 


என்ற புள்ளியை மூலப் 
புள்ளியாகக் கொள்ள A 
எனும் புள்ளியின் நிலை 
வெக்டர் a ஆகுக . 


* 


A 


e என்பது ( 1 , m , n ) எனும் 
திசைக் கோசைன்களை 
யுடைய அலகுவெக்டரா 
குக . P எனும் புள்ளி A வழி 
யாகவும் க்கு இணையாக 
வும் உள்ள கோட்டில் 
யாதேனும் ஒரு 
யாகுக . அதன் நிலை வெக் 
டர் r ஆகுக . 

AP Ille 


புள்ளி 


படம் 39 


ஃ r - a = te 


[ t துணையலகு எண் ] 


e = 


இது துணை அலகில் தரப்படும் கோட்டின் வெக்டர் சமன் 
பாடு ஆகும் . 
கார்டீசியக் கூறுகளில் கூற 

xi + yj + zk 
A எனும் புள்ளி ( x1 , Y1 , z , ) ஃ a = xi + yj + z , k 

li + mj + nk 
... ( x - x ) i + ( y - y ) j + (z - Z ) k t ( li + mj + nk ) 
குத்துக் கூறுகளைச் சமன் படுத்த 

y - y1 

t எனக் 
1 
கோட்டின் சமன்பாடு கார்டீசியக் கூறுகளில் வருகிறது . 


- 


X - X1 


Z - Z1 


1 


மாற்று உருவத்தில் சமன்பாடு : 
( r - a ) || 1e 
( r - a ) Xe = 0 

ஃ rxe = aXe 
r - a = ( x - x ) i + ( y - y ) j + ( z - z , ) k 

li + mj + nk 


வெக்டர் கூட்டல் , கழித்தல் 


69 


. ( r - a ) Xe = [ nty - y ) -m ( z - z ; ) ] i 

+ [ 1 ( z - Zi ) -n ( x - x ) ] j 
+ [ ( m ( x - x ) - 1( y - y ) ] k 

= 0 
. குத்துப்பிரிவுகள் ஒவ்வொன்றும் பூச்சியமானதால் 

X - X 수 y_y 

என வருகிறது . 


Z - Z 


m 


n 


Z - Z 


மறுதலையாக 


** = y - y, 


எனும் கார்டீசியச் 


m 


n 


சமன்பாட்டின் வெக்டர் உருவம் ( r - a ) Xe = 0 


A 


P 


இரு வெட்டாத கோடுகளிடையேயுள்ள மீச்சிறு குத்து 
தூரத்தைக் காண : 

a எனும் நிலைவெக்டருடை 
யபுள்ளி A வழியுள்ள ஒருகோட் 
டில் அமையும் அலகு வெக்டர் 
e ) ஆகுக b எனும் நிலைவெக்டரு 
டைய புள்ளி B வழி யுள்ள 
கோட்டில் அமையும் அலகு 
வெக்டர் e , ஆகுக . 
அப்போது AB - b - aa 
eixe , 

என்பது e , ez 
| ( eixe ) | 
என்ற இரு வெக்டருக்கும் குத் 
தான 

அலகு வெக்டராகும் . 
இதன் பேரில்AB யின்வீழல் இரு 

படம் 40 
கோடுகளிடையேயுள்ள மீச்சிறு குத்துதூரமாகும் . 

( b - a ) .e , Xem 
மீச்சிறு குத்து தூரம் 

TeXe ) 
கார்டீசியக் கூறுகளில் : A (x ,, y , z ) B ( x , y ,z , ) 
புள்ளிகளாகுக , 

li + m / j + nk 
e . 

l ,i + m ,j + n , k 

li + mj + -nk ஆகுக 
அப்போது கோடுகளின் சமன்பாடு 


el 


es 


y -- Yi 


Z - Z1 


X - X 
1 , 


ml 


ni 


X - X , 


* 


1 , 


y - y2 Z - Z , 

n2 
12 ( min , -m ,n ) 


ma 


leixe , | 


sin a 


70 


வெக்டர் கணிதம் 


ஃ . மீச்சிறு குத்து தூரம் = ( b - a ) .e / Xe , + sin g 


-- 


X , -X . y2 - y ] Z2 - Z , 
1 . 

m , 
1 , ima 


ni 


+ sin G 


n ) 


குறிப்பு PQ பொதுக்குத்துக் கோடெனில் ( eve , r -- a ஒரு தள 
மாவதால் ) APQ என்ற தளத்தின் சமன்பாடு ( r - a ) .e1xe = 0 


BPQ என்ற தளத்தின் சமன்பாடு ( r - b ) .e , xe == 0 
இரண்டும் சேர்ந்து PQ ன் சமன்பாடாகும் . 

( r என்பது P இன் நிலை வெக்டர் ) 

பிற்கோப்பு 2 
லாமியின் தேற்றம் : ( Lami s Theorem )) 

ஒரு புள்ளியை மூன்று விசைகள் தாக்க , அது நிலைமாறா 
திருந்தால் , ஒவ்வொரு விசையும் , ஈற்றிரு விசைகளிடையே 
யுள்ள சைன் விகிதத்துடன் நேர் விகிதப் பொருத்தத்திலிருக் 
கும் . 


R 


in 


வ 


rY 


P 


P 
படம் 41 


P , Q , R எனும் விசைகள் ) வில் தாக்க , அப்புள்ளி நிலை 
மாறாதிருக்கட்டும் . விசைகளின் திசையில் உள்ள அலகு வெக் 
டர்கள் முறையே p , q , r ஆகுக . அப்போது வெக்டர் குறியீட் 
டில் விசைகள் Pp , Qq , Rr ஆகும் . 

* Pp + Qq + Rr = 0 


வெக்டர் கூட்டல் , கழித்தல் 


71 


ஆகவே p , q , r என்பவை சமதள வெக்டர்கள் அதாவது 
விசைகள் ஒரே சமதளத்திலுள்ளவை 
q ஆல்வெக்டர் பெருக்கல் செய்ய . 


Ppxq + Qqxq + RrXq = 0 
Ppxq + Rrxq = 0 ( ஃ qxq = 0 ) 
Ppxq = qxRr 

[ p q இடைக்கோணம் ) ; r , q 
Psirly = Rsina 

இடைக்கோணம்a ] 


p > q = Siny 
qXr = -Sine 


P R 
Sina Siny 

P Q 
இதே போன்று 

Sina Sinß 


P 
Sina SinB 


Qe 


R 
Siny 


வான கணிதத்தில் ஒரு தேற்றம் : P , Q என்ற இரு கோள்கள் 
ஒன்றிலிருந்து ஒன்றைப் பார்க்கும் போது திசைமாறா நிலையிலி 

au - bv | 
ருந்தால் P , Q சூரியனிடம் தாங்கும் கோணம் Cos - 1 

av + bu 
ஆகும் . இங்கு P , Q என்ற கோள்களின் சூரியனிடமிருந்துள்ள 
தூரம் 11 , 1 ) ஆகவும் , அவற்றின் வேகங்கள் u , v ஆகவும் உள் 


ளன . 


b 


திசை மாறா நிலையில் 
P ஐப் பொருத்த . வின் 
சார்பு வேகம் P Q என்ற 
திசையில் உள்ளது . சூரி 
யனை S ஆல் குறிக்கவும் . 
S ஐ மூலப் புள்ளியாகக் 
கொள்ள P , Q வின் நிலை 
வெக்டர்கள் 

முறை a , b 
ஆகுக . 
அப்போது 

PQ = b - a ஆகும் . 


a 


Q 


P 


படம் 42 


72 


வெக்டர் கணிதம் 


. 


Q வின் சார்பு வேகம் = v - u 
( b - a ) x ( v - u ) = O 
axv + bxu 

= axu + bxv 
Cos g ( av + bu ) 

au + bv 


. 


. Cose 


au + bv 
av + bu 


[ a , u ; b , v இவற்றிடைக் கோணம் 90 ° a , v ; b , u இவற் 
றிடைக் கோணம் 90 - ஏ என்பதால் மேற்கூறிய முடிவுகள் வரு 
கின்றன ) . 


கல்லூரி 
நூல்வெளியீட்டுஇயக்குநரகம் தமிழ்நாட்டுப்பாடநூல்நிறுவனம், 

நிறுவனம்,சென்னை 1970ஜனவரிவரைவெளியிட்டுள்ளநூல்கள் 


சி 
. 
வேலாயுதம் 


* 
1 
- 
A 


டாக்டர்எம்.ஜே.கே.தவராஜ் 


பொருளாதாரம் *1.பொருளாதரம்-1 

II *2.சோவியத்பொருளாதாரவளர்ச்சி *3.அமெரிக்கப்பொருளாதாரம் *4.பொருளாதாரச்சிந்தனைவரலாறு *5.பன்னாட்டுவாணியம் 6.புதுமைப்பொருளாதாரக்கூறுகள் 7.பொருளாதாரம்-ஓர்அறிமுகம்-1 8. 

II 


:::::::: 


ரூ.பை.. 650 900 425 450 700 600 1200 1200 


சோணாசலம் மு.ஆரோக்கியசாமி திருமதிஆர்.தாமரஜாட்சி தி.சி.மோகன் எம்.ஏ.அபூர்வசாமி, 

பி.வி.ஸ்ரீநிவாசன் க.முத்தையன் 
சி 
. 
வேலாயுதம் 


* 
11 
. 


9.பொருளாதாரக்கோட்பாடுவளர்ந்தவரலாறு 
10 
.பணவியலும்பாங்கியலும்-I 

II *12.நவீனபாங்குஇயல் *13.இந்தியச்செலாவணியும்பாங்குமுறையும் 
* 
14 
. 
அரசாங்க 
நிதி 
இயல் 15.இந்தியப்பொருளியல்-1 
16 
. 

II *மூலநூல்(OriginalBook) 


க.வெற்றிவேல் பி.வி.ஸ்ரீநிவாசன் 
அர 
. 

சேஷாசலம் எம்.பாலசுப்பிரமணியன் 
எம் 
. 
லூர்து 
நாதன் 


1075 700 675 1150 750 550 475 1000 425 


பை. 


: 


22 
. 


.. 


பொருளாதாரம்-(தொடர்ச்சி) 17.நமதுபொருளாதாரப்பிரச்சினை-1 

சி 
. 
சுந்தரராஜன் 13. 

1 

எஸ் 
. 
குழந்தை 
நாதன் 
19 
.இங்கிலாந்தின்பொருளாதாரவரலாறு- 

கீ.சீ.இராமசாமி 20. 

II 21.அமெரிக்காவின்நவீனபொருளாதாரவளர்ச்சி....தி.சி.மோகன் அமெரிக்கப்பொருளாதாரவரலாறு-1 

மு.க.சுப்பிரமணியம் 23. 

II 

பி 
. 
வி 
. 
சீனிவாசன் 
24 
. 

111 
25 
. 

அரசாங்கநிதியியலின்பொருளாதாரம்-1 மா.குமாரசாமி 26. 

II அர.சேஷாசலம் இந்தியாவின்பொருளாதாரவளர்ச்சி-I தே.வேலப்பன் 28. 

IIஜி.சிதம்பரம் 29.பணம்-சிறுவிளக்கம் 

கோ 
. 
இராதாகிருஷ்ணன் 30.வணிகஇயலின்தத்துவங்கள் 

கு.ஆளுடையபிள்ளை 
31 
.பத்தொன்பதாம்நூற்றாண்டில்கிரேட் பிரிட்டனில்தொழில்-வாணிகப்புரட்சி 

சூ.ரா.கருப்பண்ணன் 
32 
.பென்ஹாம்பொருளாதாரம்-1 

ஏ.குழந்தை 33. 

[I 

எஸ்.குழந்தைநாதன் 34. வரவுசெலவுத்திட்டம் 

ஆர்.ரங்காச்சாரி 35.பன்னாட்டுப்பொருளாதாரம்-1 

ஏ.குழந்தை 36. 

I 

கே.எஸ்.இராமசாமி 
37. 
பொருளாதார 
ஆய்வு 
நூல் 
-1 

கோ.இராதாகிருஷ்ணன் 38. 

II 39.வளர்ச்சியுறாதநாடுகளின்அரசாங்கநிதியியல். 

க.வெற்றிவேல் 
40 
.வளர்ச்சிகுறைந்தநாடுகளின்முதலாக்கம் பற்றியசிக்கல்கள் 

மா.குமாரசாமி 41.1939முதல்இந்தியாவில்பணவீக்கவிலைப் 
போக்குகள் 

சி 
. 
சுந்தரராஜன் 


1075 1050 600 600 500 1100 600 
6 
50 1000 

9 
50 1000 800 
10 
00 950 


27 
. 


ii 


... 


1100 
11 00 
7 
00 600 750 
900 775 
7 
00 425 


5 
50 


--- 


... 


750 


775 


... 


700 625 


* 
45 
. 


* 
46 
. 


450 350 725 
4 
50 


.. 


42 
. பொருளாதாரவளர்ச்சிபற்றியகட்டுரைகள்.. 
எம் 
. 
கே 
. 
சுப்பிரமணியம் 43. 
இந்தியப் 
பொருளாதார 
வரலாறு (1857-1956)-1 

ம 
. 
திருநாவுக்கரசு 
44. 
பொருளாதாரம் 
- 
ஓர் 
அறிமுகம் 

பு.வி.சீனிவாசன் 
வரலாறு பிரிட்டன் 
வரலாறு- 
I 

கி.ர.அனுமந்தன் II 
* 
47 
. 

III 
* 
48 
. 
ஐரோப்பிய 
வரலாறு 
-1 

டி.வி.சொக்கப்பா 
49. 
ஐரோப்பா-கடந்தஐந்துநூற்றாண்டு 
காலச் 
சரித்திரம் 

வை.விருத்தகிரீசன் 
50 
. 
இங்கிலாந்து 
வரலாறு 

1 

இரா.அண்ணாமலை 
51 
. 

II 

பா.மாணிக்கவேலு 
52 
. 

III 

என்.ஜே.ராஜகோபால் 
53 
. 

IV 
54 
. 
இங்கிலாந்தின் 
வரலாறு 
-1 

க.த.திருநாவுக்கரசு 55. 

II 

எம் 
. 
எக்ஸ் 
. 
மிராண்டா 
56 
. 

III 57. 
இந்தியாவின் 
சிறப்பு 
வரலாறு 
-1 

தி 
. 
வெ 
. 
குப்புசாமி 
58 
. 

II 

ஏ 

உஸ்மான் 
ஷெரீப் 
59 
. 

III 

அ.பாண்டுரங்கன் 
60 
. 
கிரேக்க 
நாட்டு 
வரலாறு 
-1 

சைமன்ஐ.எஸ்.பாக்கியநாதன் 
61 
. 

II 
62 
. 

III 

பி 
. 
இராமானுஜம் 
தேவதாஸ் 63.ஆக்ஸ்ஃபோர்டின்இந்தியவரலாறு-1 

தி 
. 
வெ 
. 
குப்புசாமி 64. 

II 

ஏ 
உஸ்மான் 
ஷெரீப் 
65 
. 

III 

க 
. 
த 
. 
திருநாவுக்கரசு *மூலநூல்(OrigianlBook) 


. 


iii 


15 
00 
13 
00 
13 
00 800 
8 
00 1500 
8 
00 500 750 900 1100 
7 
50 
7 
00 
7 
75 825 
7 
50 1050 


. 


( 


-.. 


வரலாறு-(தொடர்ச்சி) 66.முகலாயப்பேரரசு-1 


7 
50 


67 
. 


II 


68 
. 
69 
. 


ஆங்கிலஅரயசிலமப்ைபின்வரலாறு-1 

II 


.. 


775 
7 
50 


675 


--- 


70 
. 


III 


ஏ.உஸ்மான்ஷெரீப் 

எம் 
. 
எக்ஸ் 
. 
மிராண்டா 
எம் 
. 
எக்ஸ் 
. 
மிராண்டா 
, 

பா.மாணிக்கவேலு வை.விருத்தகிரீசன் வை.விருத்தகிரீசன் 

இரா.அண்ணாமலை இரா.அண்ணாமலை, 

பா 
. 
மாணிக்கவேலு பா.மாணிக்கவேலு 
சி 
. 
ஈ 
. 
இராமச்சந்திரன் சி.ஈ.இராமச்சந்திரன் 

இர.ஆலாலசுந்தரம் ஆர்.ஆலாலசுந்தரம் பா.மாணிக்கவேலு ஏ 

உஸ்மான் 
ஷெரீப் 


IV 


71 
. 
72 
. 
73 
. 


6 
50 
7 
00 650 


ஆங்கிலேயரின் 
சமுதாய 
வரலாறு 
-1 

II 


A! 


74 
. 

III 75.இந்தியாவில்முகலாயரின்ஆட்சி-1 
76 
. 

II 


::: 


:::: 


675 650 500 
6 
00 


அரசியல் 
* 
77 
. 
அரசியல் 
அமைப்புகள் 
78 
. 
அரசாங்கத்தின் 
வரலாறு 
79. 
இந்திய 
அரசியலமைப்பு 
80. 
அரசியலுக்கு 
ஓர் 
அறிமுகம் 
81. 
தற்கால 
அரசியல் 
அமைப்புகள் 82. பன்னாட்டுஅரசியல்-1 83. 

II 
84 
. பொதுத்துரைஆட்சிஇயல்-I 
35 
. 

II 


ஜே.இராமச்சந்திரன் மோ.கிளாரன்சு,டி.டி.பெலிக்ஸ் 
வீ 
. 
கண்ணையா டி.செல்லப்பா 
மோ 
. 
வள்ளுவன் 
கிளாரன்சு திருமதிநூர்ஜஹான்பாவா 


:::::::: 


462 
7 
50 475 
8 
50 
8 
50 1600 1325 
900 725 


வீ 
. 
கண்ணையா இ.ஜெகதீசன் 


4 


7 
50 
7 
50 
9 
25 625 575 


4 
25 


பொதுத்துறைஆட்சியியலுக்குஓர் 

அறிமுகம் 

வீ.கண்ணையா 
87 

II 

டி.செல்லப்பா 88. இந்தியஅரசியலமைப்புத்திட்டம் 

திவெ.குப்புசாமி,எஸ்.சுப்பிரமணியன் 89. 

இந்தியஆட்சிஅமைப்புமுறைவளர்ச்சி-1 வீ.கண்ணையா 90. 

11 
....வீ.கண்ணையா,கி.ர.அனுமந்தன் 91. 

II...கி.ர.அனுமந்தன் 
* 
92 
. 
மக்கள் 
ஆட்சி 

சந்தானம் 
93. 
1919 
முதல் 
சர்வதேச 

முதல்சர்வதேசஉறவுகளும்உலக அரசியலும் 

என்.ஜே.ராஜகோபால் 94. சமூக,அரசியல்கொள்கையின் அடிப்படைகள் 

மோ.வள்ளுவன்கிளாரன்சு 
95 
.அரசியலமைப்புச்சட்டஆய்வுக்குஓர் 

அறிமுகம்-1 

பா.சூரியநாராயணன் 
96 
. 

II 

பா.சூரியநாராயணன்,கி.ர.அனுமந்தன் 
97 
. 

II 

கி.ர.அனுமந்தன் 


7 
75 


... 


: 


7 
00 


575 600 
5 
75 


A 


கி.ர.அப்புள்ளச்சாரி 


சி.ந.வைத்தீஸ்வரன் 

அரங்கராசன் 


சு 


உளவியல் 98.குழந்தைஉளவியல்-1 
99 
. 

II 100. 
ட்கவர் 
மனம் 
101 
.இளையோர்உளவியல்-I 102. 

II 103.சமூகஉளவியல் 104.பிறழ்நிலைஉளவியல் 105.பித்தரின்உள்ளம் 106.குமரஉள்ளம் 

*மூலநூல்(OriginalBook) 


8 
00 700 
7 
00 1200 
9 
00 825 1100 
3 
00 625 


என்.வேதமணிமானுவேல் அ.பெசன்ட்கிரீப்பர்ராஜ் 


. 


டாக்டர் 
மு 
. 
அறம் 


தத்துவம் 
107. 
இந்து 
சமயத் 
தத்துவம் 
* 
108 
. 
அறிவு 
ஆராய்ச்சி 
இயல் 
* 
109 
. 
மேலை 
நாட்டுத் 
தத்துவம் 
110. 
அத்துவித 
தத்துவம் 111.ஆங்கிலேயப்பயன்வழிக்கொள்கையினர் 
112. 
இந்தியத் 
தத்துவம் 
-1 


ச.ராஜர்பக்தூர் ஆர்.ராமானுஜாச்சாரி 
ஆர் 
. 
எஸ் 
. 
தேசிகன் 
கோ 
. 
மோ 
. 
காந்தி 
மோ 
. 
வள்ளுவன் 
கிளாரன்சு வ.அ.தேவசேனாபதி, 

பா.நா.சண்முகசுதந்ரம் 


550 350 350 650 550 


113. 

II 
114. 
மெய்ப்பொருளியல் 
- 
ஓர் 
அறிமுகம் 
- 
1 


:: : 


3 
50 600 600 


சி.இராமலிங்கம் 


vi 


.. 


கோ 
. 
மோ 
. 
காந்தி 


8 
50 


அறவியல் 
115 
. 
அறவியல் 
- 
ஓர் 
அறிமுகம் அளவையியல் . 
116 
. 
அளவையியல் 
தொடக்க 
நூல் 


கி,ர.அப்புள்ளாச்சாரி 


2 
50 


... 


மானிடவியல் 


06. 


117. 118. *119. 


மானிடவியல் 
பண்பாட்டுக் 
கோலங்கள் 
இந்தியாவில் 
குடியானவர் 
வாழ்க்கை 


ம 
. 
சு 
. 
கோபாலகிருஷ்ணன் கி.பூ.சுப்பிரமணியம் எஸ்.இலட்சுமி 


4 
75 
5 
50 
3 
50 


சமூகவியல் 
120. 
சமூகவியலின் 
அடிப்படைக் 
கோட்பாடுகள் 


ஜே.நாராயணன் 


... 


10 
50 


..+ 


புவியியல் 121.ஆசியா-I 

கொ.சேஷ.நரசிம்மன் 122. 

II 123.ஐரோப்பாக்கண்டத்தின்புவியியல் 

எஸ் 
. 
நாராயணன் *124.தென்கிழக்குஆசியா 

ஜி.கிருஷ்ணமூர்த்தி 
* 
125 
.வடஅமெரிக்கா 

குமாரிஇரா.அலுமேலு *126.தென்அமெரிக்கா 

எம் 
. 
என் 
. 
பத்மநாபன் *127.தென்கண்டங்கள்-ஆஸ்திரேலியா 

திருமதிஎச்.நியூமன் *128. ஆஃப்ரிக்கா 

எஸ் 
. 
முத்துகிருஷ்ணக் 
கரையாளர் *129.புவிப்பிறவியல்-II 

நா.அனந்தபத்மநாபன் *130.செய்முறைப்புவியியல் 

சு.ஜெயசந்திரன் *131.மக்கட்பரப்பியல் 

வி 
. 
எஸ் 
. 
அனந்தபத்மநாபன் *132.சமுத்திரவியல் 

கோ.இராமசாமி 133.காலநிலைஇயல்-1 

கொ.சேஷ.நரசிம்மன் 184. 

II 135.காலநிலைஇயல் 

திருமதி 
இராதா 136.வளியியலுக்குஓர்அறிமுகம் 

கோ.இராமசாமி 137.புவிஅமைப்புஇயல் 

சி 
. 
விஸ்வநாதன் 138. 
பௌதிகப் 
புவியியலும் 
புவியமைப்பியலும் 
..... 
கோ 
. 
இராமசாமி 139.சிஷோமின்வாணிகப்புவியியல்-1 

எஸ்.மாணிக்கம் 140. 

II 

எம் 
. 
கார்த்திகேயன் 141. 

III 

சி 
. 
எஸ் 
. 
நரசிம்மன் *மூலநூல்(OriginalBook) 


9 
50 875 850 
8 
30 825 
9 
00 
4 
00 325 
6 
00 
9 
00 
6 
25 
8 
50 


vii 


...1000 


* 


... 


5 
00 1000 11 
00 
4 
75 600 950 1200 575 


புள்ளியயில் 
* 
142 
. 
புள்ளியியல் 
- 
அறிமுகம் 
143. 
புள்ளியியல் 
முறைகள் 
-1 144. 

II 145.நம்மைச்சுற்றியுள்ளபேரண்டம் 


சு 
. 
வைத்தியநாதன் 
கோ 
. 
சண்முகசுந்தரம் இராஜகோபாலன் 

வி 
. 
லட்சுமி 
நரசிம்மன் 


ரூ.பை. 1000 1000 
14 
00 
6 
50 


உயர்கணிதம் 
* 
146 
. 
ஆயத்தொலை 
வடிவகணிதம் 
* 
147 
. வகைநுண்கணிதம் 
* 
148 
. 
தொகை 
நுண் 
கணிதம் 


டி 
. 
கே 
. 
மாணிக்கவாசகம் 
பிள்ளை 


1250 800 900 


தி 
. 
கோவிந்தராசன் 


விலங்கியல் 
* 
149 
. 
விலங்கியல் 


பெ 
. 
மா 
. 
அண்ணாமலை 
, 

இரா.முருகேசள் 


viii 


... 


12 
00 


பௌதிகவியல் 150. 
ஒளி 
நூல் 


ச 
. 
சம்பத்து 


... 


1000 


விஞ்ஞானம் 
* 
151 
. 
வானவெளி 
வெற்றி 
* 
152 
. 
ரேடியோ 
* 
153 
. 
எக்ஸ் 
- 
கதிர்கள் 


600 475 


* 
154 
. 
பாம்புகள் 
* 
155 
. 
தாவரம் 
- 
வாழ்வும் 
வரலாறு 
* 
156 
. 
கரும்பு 
* 
157 
. 
தாவரங்களின் 
வாழ்வியல் 


டாக்டர் 
எம் 
. 
ஏ 
. 
தங்கராஜ் 
டாக்டர் 
பி 
. 
திருஞான 
சம்பந்தம் 
பெ.நா. 
அப்புசாமி 
, 

ஜே.பி.மாணிக்கம் 
பெ.மா. 
அண்ணாமலை 
டாக்டர் 
கு 
. 
சீனிவாசன் 

பெரியசாமி 
எஸ் 
. 
சுந்தரம் 


... ... 


450 350 800 400 
6 
50 


மருத்துவம் 
* 
158 
. 
நீரிழிவு 
- 
க்ஷயரோகம் 


... 


159. 
மகப்பேறும் 
மாதர் 
நோயும் 
* 
160 
. பாக்டீரியா 
161. 
புற்றுநோய் 
162. 
உடலியங்கியல் 
-1 


டாக்டர்ஜி.வேங்கடசாமி, 

டாக்டர் 
ஏ 
. 
கதிரேசன் டாக்டர்(குமாரி)மணிமேகலை 

சுந்தரம் அ.கதிரேசன் 
டாக்டர்கள் 
ஜி 
. 
வேங்கடசாமி 
, 
டி 
. 
சரோஜனி 
, 
எஸ்.கே 
துரைராஜ் ஆர்.சேது 


250 825 250 350 


II 


163. 
164. 
என்புருக்கி 
நோய் 


675 550 725 


டாக்டர் 
அ 
. 
கதிரேசன் 


ix 


பொறியியல் 
165 
.நீங்களேஉங்கள்வீட்டைக்கட்டலாம் 


கே 
. 
வி 
. 
கிருஷ்ணராஜ் 
, சி.ஆர்.சுப்பிரமணியம், ஆர்.இராமசாமி,கே.வேணுகோபால்850 


கூட்டுறவு 
166. 
உலகக் 
கூட்டுறவு 
இயக்கம் 


அ.வேல்மணி 


550 


... 


சட்டம் 


..+ 


*167.குற்றவியல்சட்டம் 

*மூலநூல்OriginalBook 


எம்.சண்முகசுப்பிரமணியம் 


1000 


பை. 


பொதுநூல்கள் 168.மகாத்மாகாந்தி 169.விவசாயப்புரட்சி *170. 
சேமக் 
கை 
- 
நூல் *171.முற்காலச்சோழர்கலையும்சிற்பமும் *172.ணவும்ஊட்டமும் 


சரஸ்வதிதங்கையன் வி.கார்த்திகேயன் 

சுப்பிரமணியம் எஸ்.ஆர்.பாலசுப்பிரமணியம் தி.வேங்கடகிருஷ்ணய்யங்கார் 


325 800 250 900 450 


. 


::::: 


புகுமுக(P.U.C.)வகுப்புகளுக்குரியவை *173. உலகவரலாறு *174.பொருளாதாரம் *175.வணிகவியலுக்குஓர்அறிமுகம்-1 *176. 

11 *177.பௌதிகம் 


டி.ஆர்.இராமச்சந்திரன் ஜி.சிதம்பரம் 

ஆளுடையபிள்ளை 


400 275 250 225 


X 


டாக்டர்பி.திருஞானசம்பந்தம், 

ஆர்.நாகராஜன் டாக்டர்எம்.ஏ.தங்கராஜ் கே.ராஜகோபாலன் 


::: 


. 


டி.கோவிந்தராஜன்,முத்துசாமி 


... 


: 


ஆர்.மகாதேவன் 


*178.புகுமுகபௌதிக 

கம் *179.புகுமுகவகுப்புக்கணிதம்-I 
* 
180 
. 

I[ *181.புகுமுகவகுப்புக்கணிதநூல்-1 
* 
182 
. 

II *183.கணிதம்-ஓர்அறிமுகம்-1 
* 
184 
. 

11 *185.வேதியியல் *186.புகுமுகவேதியியல் *187.விலங்கியல் *188.புகுமுகவிலங்கியல் *189.புகுமுகவகுப்புத்தாவரவியல் 


750 575 700 300 
7 
00 
4 
50 
4 
75 325 700 550 
4 
00 725 450 


பி.டி.முனியப்பா,ஆர்.முத்துலட்சுமி சி.ஏ.பத்மநாபன் எஸ்.ஆப்ரகாம் பெ.மா.அண்ணாமலை 
எஸ் 
. 
சுந்தரம் 


.. 


9 


பை. 


625 525 


பட்டப்படிப்பிற்குரிய 
( 
B.Sc. 
) 
நூல்கள் 
பௌதிகம் 
( 
Physics 
) 
* 
190 
. 
எந்திரவியல் 
- 
சிறப்புப்பாடம் 
( 
BookI 
) 

ஆர்.நாகராசன் 
* 
191 
, 
வெப்பவியல் 
- 
சிறப்புப்பாடம் 

கே 
. 
நாச்சிமுத்து 
* 
192 
. 
செய்முறை 
பௌதிகம்- 
சிறப்புப்பாடம் 

டி.கமலக்கண்ணன் (BookI) 

எஸ் 
. 
கிருட்டிணசாமி 
* 
183 
. 
பௌதிகம் 
- 
துணைப்பாடம்- 
I 
( 
Book 
1 
) 

பி 
. 
தங்கராஜன் 
* 
194 
. 

{BookII) 
* 
195 
. 
செய்முறை 
பௌதிகம் 
- 
துணைப்பாடம் 

கே.பாசுகரன்,இரா.செயராம் 
* 
196 
. 
மின்னியல் 
காந்தவியல் 
( 
Book 
1 
) 

டி.ஏ.கருப்பண்ணன் 
* 
197 
. 
ஒளியியல் 
சிறப்புப்பாடம் 

டாக்டர் 
வி 
. 
சண்முகசுந்தரம் 
, 
டாக்டர் 
ஆ 

ர்.சபேசன் 
வேதியியல் 
( 
Chemistry 
) 
* 
198 
. 
செய்முறைக் 
கனிம 
வேதியியல் 
சிறப்புப்பாடம் 

டி.இராமலிங்கம் 
* 
199 
. 
பௌதிக 
வேதியியல் 
( 
Book 
I 
) 

டி சக்திவேலு 
* 
200 
. 
கனிம 
வேதியியல் 
- 
துணைப்பாடம் 

சி 
. 
ஏ 
. 
பத்மநாபன் 
* 
201 
. 
கனிம 
வேதியியல் 
( 
Book 
1 
) 

பி.டி.முனியப்பா 
* 
202 
. 
பொது 
பௌதிக 
வேதியியல் 
- 
துணைப்பாடம் 
... ஆர்.துளசிதாஸ் 


4 
50 400 
3 
00 450 
4 
75 


775 


.. 


2. 


225 400 650 400 475 


கணிதம் 
( 
Mathematics 
) 
* 
203 
. 
இயற்கணிதம் 
- 
சிறப்புப்பாடம் 
( 
Book 
I 
) 
டி 
. 
கோவிந்தராஜன் 
, 

கே 
. 
முத்துசாமி 
* 
204 
. தொகுமுறைவரைகணிதம்-சிறப்புப்பாடம்...ஆர்.மகாதேவன் 

* 
மூல 
நூல் 
Original 
( 
Book 
) 


425 200 


ரூ 


பை, 


.. 


எம்.எம்.இராமசாமி 
வி 
. 
அரங்கநாதன் 

ர்.அனுமந்தராவ் கே.இராஜகோபாலன் 


550 325 600 5500 


எஸ் 
. 
கருப்பையா 


--- 


3 
50 


கணிதம்தொடர்ச்சி *205.எண்சார்கணிதம்-சிறப்புப்பாடம் *206.திரிகோணகணிதம்-சிறப்புப்பாடம் 
* 
207 
.கணிதம்-துணைப்பாடம் *208.நிலையியல்-சிறப்புப்பாடம் புள்ளியியல்(Statistics) *209.புள்ளியியல்-துணைப்பாடம் 
விலங்கியல் 
( 
Zoology 
) *210.முதுகெலும்பற்றவை1-சிறப்புப்பாடம் 
211 
. 

11 
- 
சிறப்புப்பாடம் 
* 
212 முதுகுநாணுள்ளவை-சிறப்புப்பாடம் 

( 
Book 
1 
) *213 

( 
Book 
11 
) *214. முதுகுத்தண்டுள்ளவை-11-சிறப்புப்பாடம் *215.முதுகுகெலும்பற்றவை-துணைப்பாடம் *216.முதுகுநாணுள்ளவை-துணைப்பாடம் 


ஆர்.முருகேசன் திருமதிஎஸ்.கே.வள்ளி 


11 11 


50 25 


xii 


.. 


திருமதிராணிகந்தசுவாமி 


... 


•e 


திருமதி 
கிருஷ்ணவேணி 
நாராயணன் என்.இராமலிங்கம் 
வி 
. 
சேது 


8 
00 
9 
75 
11 
75 
900 
10 00 


: : 


தாவரவியல்(Botary) *217.தாவரவெளிஉள்ளமைப்பியல்களும் 

வகைப்பாட்டியலும்-சிறப்புப்பாடம் *218. தாவரப்புறஅமைப்பியல் *219.தாவரஉள்ளமைப்பியல் *மூலநூல்(OriginalBook) 

I 


கே 
. 
ராஜசேகரன் 
கே 
. 
பாலச்சந்திரகணேசன் 
டாக்டர் 
ஏ 
. 
கோவிந்தராஜுலு 


1100 
9 
25 725 


--- 


* 


